குறுந்தொகை 


௬. ௮. இராமசுவாமி 
' (வசைகவி வாணர்‌, கொலைமறுத்தல்‌ வசனம்‌, 
புலமை 
வித்தக போதினி, தமிழ்நூல்‌ களஞ்சியம்‌ 
முதலிய 
நூல்களின்‌ ஆசிரியர்‌.) 


... நெ.8, வியாசராவ்‌ தெரு, 


Aursrrasel, 

மதராஸ்‌... 

பப்‌. விலை 1-4-0 
PRINTED AT 
THE ROYAL PRINTING WORKS 
MOUNT ROAD 2... ‘MADRAS. 


அன்முகம்‌. 


i சக்ஷவவவகவளகை. 


உலகினுள்‌ வழங்கும்‌ அலகிலா மொழிகளில்‌ பழமை 
யும்‌ பண்‌ பும்‌ ஆதியவற்றால்‌ சிறந்து மிளிர்வது. செந்தமிழ்‌ 


மொழியே என்பது அறிஞர்கள்‌ பலரும்‌ ஆய்ந்துரைத்த 
அருமொழியாகும்‌. இழுமெனும்‌ . ஒலியொடு ' விழுமிய 


பொருளைத்‌ தரும்‌ எழிலமைந்து ஏற்றமு.ற விளங்கும்‌ இவ்‌ 
வின்றமிழ்‌ மொழியில்‌ உள்ள சங்க இலக்கியங்களாகிய 


பழம்‌. பெரு நூல்கள்‌ பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, பதி 
னெண்‌ €ழ்க்கணக்கென முத்திறத்தனவாகும்‌. இவற்றுள்‌ 
பத்துப்பாட்டும்‌ பதினெண்‌ €ழ்க்கணக்கும்‌ இவை யென்‌ 


பதை அது 
“ முருகு. பொருநாறு பரணீரண்டு முல்லை 
"பெருகு வளமதுலரக்‌ காஞ்சீ--மருவினிய - 
்‌ கோலநெடு நல்லாடை கோல்குறிஞ்சி பட்டினப்‌ 
பாலை கடாத்தொடும்‌ பத்து” 
“ நாலடி நான்மணி நானாற்ப தைந்திணைமுப்‌ 
பால்கடுகங்‌. கோவை பழமொழி,மாமூலம்‌ 
்‌.. இன்னிலைய காக்சியொடு ஏலாதி: யென்பவே 
கைந்நிலையொ டாங்கீழ்க்‌ கணக்கு.” 
என்னும்‌ வெண்பாக்களான்‌ முறையே அறியலாகும்‌. “இனி 
நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, 
பரிபாடல்‌, கலித்தொகை, அகநானூறு, : புறநானூறு 
என்னுமிவை. எட்டுத்ிதொகையின்‌ பாற்படுவனவாம்‌. 
இதனை: : ்‌ டக 
“ நற்றிணை நல்ல குறந்தொகை ஐங்குறுநூ 
ரத்த பதிற்றுப்பத்‌ தோங்கு பரிபாடல்‌ 


கற்றறிந்த ரேத்துங்‌:கலியே யகம்புறமெள்‌ 
- நீத்றிறத்த வெட்டுத்‌ தொகை.” 


iv 

என்னுஞ்‌ செய்யுளானுணரலாகும்‌. இம்தூ 
ல்கள்‌ 
ஒவ்வொன்றும்‌, பல்வேறிடங்களில்‌. 
பலகாலத்திருந்த புல 

வர்கள்‌ பலர்‌ இயற்றிய செய்யுட்களையெல்லாம்‌ ஒருங்கு 

திரட்டிப்‌ பாட்டானும்‌, அளவானும்‌, பொருளானும்‌ 

பின்னுள்ளோ ரால்‌ தொகுக்கப்‌ பெற்றமையின்‌ 
தொகை 

யெனப்‌ பெயர்‌ பெற்றன. 

அவற்றுள்‌ பதின்மான்‌. றடிச்‌ 

சிற்றெல்லையையும்‌ முப்பத்‌ 

தோரடிப்‌ பேரெல்லையையுங்‌ கொண்டது 
நெடுந்தொகை. 

ஒன்பதடிச்‌ சிற்றெல்லையையும்‌ பன்னிரண்டடிப்‌ 
பேரெல்லை 

யையுங்‌ கொண்டது நற்றிணை. இவற்றைப்‌ 
பார்க்கினுங்‌ 


குறைந்த அளவினவாய நான்கடிச்‌ 
சிற்றெல்லையையும்‌ 

ஜன்பதடிப்‌ பேரெல்லையையுங்கொண்ட 
செய்யுட்களால்‌ 

தொகுக்கப்‌ பெற்றமையின்‌ இந்நூல்‌ 
குறுக்தொகை யெனப்‌ 
_ பெயர்‌ பெற்றது. இக்குறுந்தொகை நால்‌ கடவுள்‌ 
வாழ்தி | 

அளப்பட நானூற்றிரண்டு 
செய்யுட்களைக்கொண்டு 

விளங்குகின்றது.  இச்செய்யுட்களைப்‌ பாடிய 
புலவர்‌ 

இரு.நூற்றைவர்‌ என்பதும்‌, தொகுத்தவர்‌ பூரிக்கோ 
என்ப i 
தும்‌: இந்நூலின்‌ இறுதியிலுள்ள தொடர்களால்‌ 
விளங்‌ 

கும்‌. 

-' இப்புலவர்‌ பெயர்களிற்‌ பல இந்நூற்‌ 
செய்யுட்களை 

இயற்றிய காரணத்தாற்‌ பெற்ற சிறப்புப்‌ பெயர்களாகும்‌. 

இதனைச்‌ செம்புலப்‌ பெயனீரார்‌, 'அணிலாடு முன்‌ றிலார்‌, 
“' நெடுவெண்ணீலவினார்‌, மீனெறி தூண்டிலார்‌, விட்ட 


குதிரையார்‌, ஒரேருழ்வனார்‌ முதலிய புலவர்கள்‌ 
பெயரால்‌: 

அவர்கள்‌ இயற்றிய செய்யுட்களைக்‌ கொண்டு 
தெளிய ட ப 

லாகும்‌. இவர்களுள்‌ ஒளவையார்‌, ஆதிமக்தியார்‌, 
வெள்ளி. 

_ வீதியார்‌, காக்கை ப லிய ப்ப புலவர்‌, 

. களும்‌ பலர்‌ உளர்‌. 


தமிழ்‌ நூலார்‌ ' வகுத்துக்கொண்ட அகம்‌ 
புறம்‌ என்னும்‌ : இருவகைப்‌ பொருள்களுள்‌: 
“இந்நூல்‌ அகத்‌ தைப்பற்றியதாகும்‌. 


தி 


... கம்‌ என்னுஞ்‌ சொல்லிற்கு.இன்பம்‌ என்பது முடிந்த 

பொருளாகும்‌. இவ்வகம்‌; குறிஞ்சி, பாலை, முல்லை, 

மருதம்‌, நெய்தல்‌ என்னும்‌ ஐந்து இணையாகவும்‌, ஒவ்வொரு. 

இணையும்‌. முதல்‌, கரு, உரி என்னும்‌. மூன்றுறுப்புக்களை. 

யுடையதாகவும்‌  ப்குக்கப்படும்‌. '.. ஆகையால்‌ 
அகப்‌ 


பொருளைப்பற்றிய செய்யுளியற்றும்‌ புலவர்‌ இப்பாகுபாடு 
களைப்‌ பொருந்தியே இயற்றுவர்‌. .மற்றைய:தொகை நூல்‌ 
களிலும்‌, &ீழ்க்கணக்கு நூல்கள்‌ சிலவற்றிலும்‌ இத்திணைப்‌ 
பாகுபாடுண்மை .தமிழ்‌ நூற்‌ பயிற்சியுடையார்‌ யாவரும்‌ 
' அறிவர்‌. அங்ஙனமாகவும்‌ இக்குறுந்தொகை நூற்‌ செய்யுட்‌ 
கள்‌. திணைவகுக்கப்‌ பெருமைக்கு யாதுகாரணம்‌ 
என்பது 
இனிது விளங்கவில்லை. 
இந்நூற்‌ செய்யுட்களெல்லாம்‌ 
வனப்பெட்டனுள்‌ 
அழகின்‌ பாற்படுமென்பதும்‌, 
அழகினிலக்கணம்‌ இன்ன 
'தென்பதும்‌ 
லக்க “ செய்யுண்‌ மொழியாம்‌ சீர்புனைந்‌ தியாப்பி. 
எவ்வகை தானே யழகெனப்‌ படுமோ”? 
என்னும்‌. தொல்காப்பியச்‌ . குத்திரத்தானும்‌, 
அதற்குப்‌ 


பேராசிரியர்‌ எழுதிய * அவையாவன நெடுந்தொகை முத, 
- லாகிய தொகை எட்டுமென்றவாறு.' என்னு முரைப்பகுதி 


யானும்‌ எதிர்‌ நிறை.நிறையே அறியலாகும்‌. இங்ஙனம்‌ 
செய்யுண்‌ மொழியாலியற்றப்பட்ட.. பாக்களை. யாவரும்‌ ' 
கற்று எளிதிற்‌ பொருளுணர்தலாகாமையின்‌ இற்றைக்குப்‌ 
பன்னூற்றாண்டுகட்கு முன்னிருந்த பேராசிரியரும்‌ ; - அவர்‌: 
"எழுதாது விட்ட இருபது. செய்யுட்களுக்கு சசினார்சுளனி, 
யருமாக. சை கி முடித்தனர்‌ என்பது 
'“ நல்லி. வுடைய தொல்பே ராசான்‌: : 
- கல்வியுங்‌ காட்சியுங்‌ காசினி யறியப்‌ : -.. 
- பொருடெரி குறுந்தொகை. யிருபது. பாட்டிந்‌ 
டல்லா ப திதுபொது. ளென்றவ னெழுதா.தொழிய 
... இதுபொரு ளென்றதற்‌ கேற்ப வரத்தும்‌,” 


vi 


என்னும்‌ நச்சர்‌ உரைப்பாயிரப்‌ 
பகுதியால்‌ விளங்கும்‌. 


ஆயினும்‌ இவ்வுரைகள்‌ இக்காலத்தில்‌ . இடைத்திலவாத 
வின்‌இற்றைக்கு இருபத்தைக்தாண்டுகடகு. முன்பு செளரிப்‌ 
பெருமாளரங்கன்‌ என்னும்‌ புலவர்‌ ஓர்‌ உரை எழுதி வெளி 
யிட்டனர்‌. அவ்வுரையும்‌ 
பிற்காலத்தரிதாயினமையின்‌ , 
செந்தமிழ்த்தாயின்‌ சிரிய புதல்வராயெ டாக்டர்‌. 
மகா 


மகோபாத்தியாய ௨. வே. சரமிநாத 
ஐயரவர்கள்‌ கீண்ட 

உழைப்பின்‌ - பயனாகப்‌ பல்வகையா ராய்ச்சிக்‌ 
குறிப்புக்‌ I 
களுடன்‌ ஈடும்‌ எடுப்பு மில்லாத சிறப்பு 
முறையில்‌ 

செவ்விய நடையில்‌ உரை எழுதித்‌ தமிழுலகிற்‌ 
ஒந்துள்ள 


னர்‌. அந்நூல்‌ பெயரளவிற் 
குறுக்தொகையாயினும்‌; 

வடிவாலும்‌ விலையாலும்‌ 
பெருந்தொகையாகவே வீளங்கு. 

கின்றது. இந்நூல்‌ மூலத்தை மட்டும்‌ 
வித்வான்‌, சோ- 

அருணாசல தேசிகர்‌ என்பவரும்‌ 
பதிப்பித்துள்ளனர்‌. 


._ இந்நூலால்‌ . பண்டைத்‌ .தமிழ்‌ மக்களுடைய 
பழக்க: 
வழக்கங்களும்‌, உழவு வாணீபம்‌ முதலிய தொழில்‌ முறை 
களும்‌, அரசர்‌ வள்ளல்‌ முதலியோருடைய வரலாற்றுப்‌ 
பகுதிகளும்‌, தமிழர்‌ கற்புமேம்பாடும்‌, நட்பின்‌ பெருக்க: 
மும்‌, ஈட்டோர்‌ கடமையும்‌, '. இல்லை நிகழ்த்து நெறியும்‌, 


“விலங்கு பறவை நிலம்‌ உணவு உடைநாகரிகம்‌. 
முதலியனவு I I 
மாக அறியப்படும்‌ பொருள்கள்‌ மிகப்பலவாம்‌, ஆயி னும்‌ 
“சங்க நூற்பயிற்ி யிலார்க்கு . இந்நூற்‌ பொளுணர்தல்‌ 
-அருமையா தலின்‌: அக்குறைநீங்க எனது நண்பரும்‌, 
புலமை 
வித்தக போதினி என்னும்‌ நூலின்‌ . ஆசிரியரும்‌, 
சிறந்த 
எழுத்தாளருமாகிய்‌. திருவாளர்‌ ௪. ௮. இராமசாமி : அவர்‌ 
கள்‌ தெள்ளிய சிறந்த உரைநடையில்‌. செய்யுட்‌ பொருள்‌ 
சிதைவுறாமல்‌ கற்பாருன்ளங்கதுவுறுமாறு வசனப்படுத்திக்‌. 
“குறுந்தொகை வசனம்‌” என்னும்‌. பெயரீந்து' தங்கடமை 
யை ஆற்றியுள்ளனர்‌...' இந்நூலை ஒருமுறை படித்துப்பிறகு. 
குறுந்தொகை. நூற்செய்யுட்களைக்‌ கற்பராயின்‌,” அன்னார்‌ 
அச்செய்யுட்‌ பொருளை. உள்ளங்கை நெல்லிக்‌ . கனியென 


vii 
உணர்ந்து உவப்பெய்துவார்‌ என்பது ஒரு தலை. 
இவ்வுரை 
நடை. தரல்‌ : சங்கநாலைப்‌ 
பயில்வார்க்கும்‌, பயின்றார்க்கும்‌ 


ஒப்பப்‌ . பயன்படும்‌ என்பது ஒவ்வொருவரும்‌ நடை. 

முறையில்‌ உணர வேண்டிய உண்மையாகும்‌. இத்தகைய 

சிறந்த பணியை யாற்றிய ஆசிரியர்‌ அவர்கட்குத்‌ 
தமிமுல கம்‌ நன்றி செலுத்துமாக, 


திருவொற்றியூரான்‌ ந 
வடமொழிக்‌ கல்லூரி. செட்டியார்‌, 
தமிழாசிரியர்‌. 


25.4... 27 பண்டித்‌. மி. பொ. இராமநாதஞ்‌ 
சூளை சென்னை... ' 


_ பிழையுத்‌ திருத்தமும்‌ 
பபக்கம்வரி ' . பிழை 
29 12 *வாற்றாற்‌ தலைவி. 
67. 20 தேனீறாலை 


| ம்‌ (60 அது 3 போல்‌ வாண்யெ 
75 20 தணயும்படி 
| 74 15 உரைக்கல்‌ 
டது ட அன கன்‌ । 
ர 95. ன ட ரீவெருஉத்தலைவர்‌ 
திருத்தம்‌ 
.வாற்றால்‌ த 
- தேனிருலை ' 
கலில்‌ 


| அணியும்படி 
I காண்பாயாக 


உரைகல்‌. 

ப தன்கண்‌ 

ப போன்ற 
. நரிவெரூ௨ச்‌ தலையார்‌ 
127 28 os வ "போகவும்‌. ந | 


ட ௬ * இப்பிழை எல்லாப்‌ பிரதிகளிலும்‌. இராது. “தேய்‌ 
வீனாற்‌ பல எழுத்துகளிற்‌ புள்ளிகள்‌ நன்கு ல. 
அர்க்க யெல்லாம்‌ இருத்திக்‌ கொன்ட பத 


குகமயம்‌ 
வள்ளிகாயகிதுணை 


குறுந்தொகை வசனம்‌ 


முருகக்‌ கடவுள்‌ வாழ்த்து 
தாமரை மலரையொத்த அழகிய திருவடிகளையும்‌, 
ப்வழத்தின்‌ நிறத்தைப்‌ போன்‌ ற திருமேனியையும்‌, விளங்கு 
கின்‌ ற ஒளியையும்‌, குன்‌ றுமணியின்‌ வண்ணத்தை நிகர்த்த 
அழக ஆடையினையும்‌, கிரெளஞ்ச மலையின்‌ மார்பு 
பிளக்கும்படியாக வீசிய நல்ல சுடர்‌ பொருந்திய நீண்ட 
வேலாயுதத்தையு முடைய ; அழகிய சேவற்கொடியோன்‌ 
காத்தருளுதலால்‌, இந்த உலகத்திலுள்ள உயிர்கள்‌ 
நல்ல பாதுகாப்புடையனவாக விருக்கின்‌ றன. 
பாரதம்‌ பாடிய பெருந்தேவனார்‌. 
நூல்‌ 
ட ட்தீ 2 
[தோழி கையுறை மறுத்தது.] 


மலைகாடனே ! போர்க்களம்‌ 
செர்றிறத்தையுடைய தாம்படி, கூரபன்மனாதிய 
வசுரரைக்‌ கொன்றொழித்த சிவந்த திரண்ட 
அம்பையும்‌, சிவந்த தந்தத்தையுடைய பிணிமுக 
மென்னும்‌ யானையையும்‌, கால்களிலே யணிந்த 
வீரவளைகளையும்‌: உடைய 'முருகவேளுள்கரி। 
இக்குன்ற்‌ மானது, செந்நிறப்‌. பூங்கொத்ஆள்ள 
காந்க”னைத்‌ தன்‌ னிடத்தே கொண்டது. 
(ஆகலால நீ கொணர்ந்த இக்‌ காந்தள்‌ மலர்க்‌ 
கொத்தை யாம்‌ வேண்டே ம்‌. 


த இப்பதி 
தோளார்‌. 
2 குறுந்தொகை வசனம்‌ 
ஓ னி 
[தலைவன்‌ இயற்கைப்‌ புணர்ச்சிக்குப்பின்‌ ஈலம்‌ 
பாராட்‌ 
டியது.] 


பூந்தாதைத்‌. தேடியுண்ணும்‌ வாழ்வினையும்‌ 
அழகிய 


சிறையினையு முடைய தும்பியே/ என்னாசையைப்‌ 
பார்த்து 

நீ பாரபட்சமாகக்‌ கூறாமல்‌ உண்மையென்று 
கண்டதைக்‌ 

கூறு. நீ பார்க்கும்‌ மலர்கட்குள்ளே என்னோடு 
பழகுதல்‌ 

பொருந்திய நட்பையும்‌, மயில்‌ போன்ற 
சாயலையும்‌, 

நெருங்கிய பற்களையுமுடைய இப்பெண்ணின்‌ 
கூந்தலைப்‌ 

போல நறுமணமுடைய மலர்களு முள்ளனவோ ? 

்‌... இறையனார்‌. 
ல்‌ 
[களவுப்‌ புணர்ச்சியில்‌ தலைவன்‌ 

வேலிப்புறத்தே 

நின்றதை யறிந்த தோழி, அவன்‌ விரைந்து வ 
ரைரந்து 

கொள்ளுதலை விரும்பி இயம்‌ பழித்தவழி 
தலைமகள்‌ இயற்‌ 

பட மொரழிந்தது.] 

்‌.. . மலையின்‌. பக்கத்திலுள்ள கரிய 
கொம்புகளையுடைய 
. குறிஞ்சி மரத்தின்‌ பூக்களைக்‌ கொண்டு, 


மிகுந்த தேனை 
வண்டுகள்‌ திரட்டுதற்‌ இடமாகிய 
நாட்டையுடைய தலைவ 
னொடு நான்‌ செய்த நட்பானது, இம்‌ 
மண்‌ ணுலகத்தினும்‌ 
மிகப்‌ பெரிது. 
விண்‌ ணுலகத்தைப்‌ பார்க்கினு முயர்ந்தது. 
கடலைக்காட்டினும்‌ மிகுந்த ஆழத்தை யுடையது, 
தேவ குலத்தார்‌. 
4 த்‌ மட. 
[பிரிவிடையாற்றாது வருந்திய தலைவியைத்‌ 
தோழி 
தேற்றத்‌ தோழிக்குத்‌ தலைவி யுரைத்தது.] 
என்‌ மனமானது மிக வருந்துகிறது... என்‌ 
மனமானது 
நிக வருந்துகிறது. : கண்ணிமைகளைத்‌ தனது 
வெப்பத்‌ 
தாலே சுட்டெரிக்கத்தக்க வெம்மையினை 
யுடைய கண்‌ 
ணீரை மாற்றித்‌, தழுவி இருத்தற்கமைந்த நமது 
காதலர்‌ 


குறுந்தொகை. வசனம்‌ 


ம்‌] 


இப்பொழுது பிரிர்திருத்தலானே எனது 
மனம்‌: மிகவும்‌ 


வருக்துகிறது, 
காமஞ்சேர்‌ குளத்தார்‌. 
5 
[பிரிவிடையா ற்று ளெனவருர்திய தோழிக்குத்‌ தலைவி 
சொல்லியது.] 


தன்னிடத்தே தங்கி யிருக்கும்‌ பறவைகள்‌ 
அயிலு 

தற்குக்‌ காரணமாகிய இனிய கிழலைக்கொண்ட 
புன்னை 

மரமானது, கரையை யுடைக்கின்ற அலைகளின்‌ 
அளியால்‌ 
. ' அரும்புகின்ற இனிதாமெ. நீர்ப்‌ . பரப்பைக்‌ 
கொண்ட, 

மெல்லிய கடற்‌ கரையை யுடைய தலைவன்‌ 
பிரிக்தமை 

யானே, தாமரை மலரை நிகர்த்த என்கண்கள்‌ 
உறங்கு- 


தலைப்‌ புரியா வாயின. தோழியே! காம 
கோயானது 
அத்தன்மை பொருந்தியதோ ? 
கரிவெருஉத்தலையார்‌, 
6 


[வரைவின்‌ செலவுக்குப்‌ பொருளீட்டத்‌ 

தலைமகன்‌ 

பிரிர்தவழி, ஆற்றானாகிய தலைமகள்‌ தோழியை 
மோக்கிச்‌ 

சொல்லியது.] 

நள்ளிரவு ' மிகப்‌ . பொருந்திய 
இருளையுடையதாக 

இருக்கின்றது. மக்கள்‌ தாங்கள்‌ பேசுதலை 
ஒழித்து 

இணிமையாகத்‌ துயில்‌ புரிகின்றனர்‌. அகன்ற 
உலகத்தி 

லுள்ள எல்லா வுயிர்களும்‌ வெறுப்பின்றித்‌ 
அயில்‌ 

கின்றன... நான்‌ ஒருத்தியே உண்மையில்‌ 
அங்காதவனாக 

விருக்கின்றேன்‌. 


பதுமனா.. 

[உடன்‌ போக்கின்‌ சண்‌ இடையிற்‌ பாலை 
லத்தில்‌ 

கண்டார்‌ கூறியது.] 


ஆரியக்‌ கூத்தர்‌ மூங்கிலின்‌ மேற்‌ கட்டிய 
கயிற்றின்‌ 
மேல்‌ . நின்று 
ஆடும்பொழுது அடிக்கப்படும்‌ பறையைப்‌ 
குறுந்தொகை வசனம்‌ 


போலக்‌, காற்றானது தாக்குதலானே நிலை கலங்கி, வாகை. 
்‌ மரத்தின்‌ வெள்ளிய : நெற்றுக்கள்‌ . ஒலிக்கும்‌. 
மூங்கில்‌ - பொருந்திய. பாலைநிலத்தைக்‌ கடந்து 
செல்ல வருபவர்‌ 
களுள்‌, கையில்‌ வில்லையுடைய இவ்வாடவன து 
கால்களிலே' 
வீரீக்கழல்கள்‌ விளங்குகின்றன. வளையல்களை 
யணிந்த 
நங்கையின்‌ மிருதுவாகிய வழிகளிலே சிலம்புகள்‌ 
உள்ளன. 
இம்‌ ஈல்லோர்‌ யாவர்‌? பிறரின்‌ கருணையைப்‌ 
பெறுதற்கு 


இவர்களூரியவராவர்‌. 


பெரும்பழம்‌ 
8. 
தலைவி கன்‌. க ப்‌. பழித்தாளெனக்‌ 

த்‌, £ காதற்‌ பரத்தை, தலைவியின்‌ 
பக்கத்திலுள்ளார்‌ கேட்கும்படி 

கூறியது.] 

வயற்‌ பக்கத்திலுள்ள மாமரத்தினது 

கனிந்து வீழு. 

கின்ற ' இனிய பழத்தை, வயலிலுள்ள வாளை 
மீன்கள்‌ 

வாயாற்‌ பற்றி உண்ணுதற்கடமாகிய 
ஊரையுடைய தலை 

வன்‌, ஏம்மிடத்தி லெம்மை வயமாக்குதற்குரிய 
பெரிய 
'்‌ மொழிகளைக்‌ கூறிவிட்டுத்‌ . தம்முடைய 
வீட்டிற்குச்‌ 
- சென்று, தனக்கு முன்னின்றார்‌ கையையும்‌ 
காலையும்‌ 

தூக்கத்‌ தூக்கும்‌ கண்ணாடிப்‌ 
பாவை போலத்‌, தன்‌ மசன்‌ 
. தாய்க்கு விரும்பிய வற்றைச்‌ செய்வான்‌. 


மக - ஆலங்குடி. 
வக்கு, 

ர ரச்தமனம்‌ பிரிந்து மீண்ட தஸ்மகனுக்குத்‌ தோழி 
சொல்லிய து.] 


: '்‌ மாமை நிறத்தையுடையவளாகிய தலைவி, 
மூட்டு 
வாயாற்‌ பெருமைப்பட்ட செப்பினுள்‌ . விட்டடைப்பத்‌ 
தீனித்தனவாகிப்‌ பொருந்திய, சூடாத பூக்களைப்போல 
வுடல்‌ சாம்பினள்‌. பசிய இலைக்கு மேலே 
உயர்ந்து 
காணப்படும்‌ திரண்ட காம்பையுடைய நெய்தற்‌ பூவானது, 
கூட்டமாகிய மீன்களைக்‌ கொண்ட பெரிய , வுப்பல்கழியின்‌ 
குறுந்தொகை வசனம்‌ ்‌ 1] 
கண்‌ ;. வெள்ள மதிகப்படுந்தோறும்‌ தடாகத்தில்‌ மூழ்கு 
கின்ற மகளிரது கண்ணை யொத்தற்கடமாகிய, குளிர்ந்த 
துறையை யுடைய தலைவனைது கொடுமையைச்‌ சொல்லு 
தற்கு வெட்கப்பட்டு, மழைத்தலையுடைய சொற்களைச்‌ 


சொல்லுகின்றாள்‌. ஆதலின்‌ கற்புக்‌ கடம்‌ பூண்டவளானாள்‌. 


10 


கயமனார்‌. 
[இதுவுமது.] 
தலைவன்‌ செல்வம்‌ பெற்று மகிழ்ந்து 
விளங்குதற்குக்‌ காரணமாகத்‌ தலைவி 


யிருக்கன்றாள்‌. பயற்றின்‌ கொத்தைப்‌ போன்ற 
பூங்கொத்தி, லுள்ளனவாகிய பசிய :.மகரநதப்‌ 
பொடிகள்‌, தங்கள்‌ மேலே படும்படி உழவர்கள்‌ 


வளைத்த கமமுகின்‌ ற பூக்களமைந்த, 
மெல்லிய களைகளைக்‌ கொண்ட்‌ 

காஞ்சி மரத்தையுடைய ஊரனது கொடுமையைப்‌, 
பிறரறி 


யாதபடி மறைத்தனளாதலின்‌ அவன்‌ டத, வ்‌ 
கொள்ள வருவாள்‌, 


ஓரம்போகியார்‌. 


11 


[கலைமகள்‌ . தன்‌ நெஞ்சிற்குச்‌ சொல்லுவாள்‌ பல்லி 
தோழி கேட்பச்‌ சொல்லியது.] 
எனது நெஞ்சே! நீ வாழ்வையாக. 


சங்கனையரிந்து 

செய்யப்பட்டு விளங்கும்‌ கைவளை சோர்வினால்‌ நெகிழ, 
நாள்தோறும்‌ . இமை பொருந்துத . லில்லாதனவரகக்‌ 
கலங்கியமும்‌ கண்ணொடு தனித்து வருந்தி 
இங்கேயிப்படித்‌ தங்குதலில்‌ நின்றும்‌ தப்புதற்‌ 
பொருட்டுத்‌ தலைவரிருக்கு மிடத்திற்குச்‌ 

செல்ல விப்பொழுது எழுவையாக. 'முன்னே யுள்ள 
கஞ்சங்குல்லையாலான மாலையைத்‌ தரித்த வடுகருக்‌ 
குரிய இடத்தினதாகிய, பல வேலையுடைய கட்டி 
யென்‌ 

பவனது நல்ல நாட்டுக்‌ கப்புறத்திலுள்ள மொழி 
வேறு பட்ட . தேசத்திலுள்ளா ராயினும்‌, 
அவருடைய . நாட்டி .னிடத்திலே 

செல்லு தலை யெண்ணினேன்‌. . மாமூலனார்‌. 


8 குறுந்தொகை வசனம்‌ 


12 : ட அழ 
[தலைவனது பிரிவைத்‌ தலைவி க்க ன்ன 
வருந்திய 
தோழிக்குத்‌ தலைவி சாற்றியது.] 
' தலைவர்போன்‌ வழியானது எறும்பின்‌ 
வளைகளைப்‌ 


- போலக்‌ குறுமையையுடைய பலவாகிய சுனேயைக்‌ 
கொண் 
- டது. கொல்லனது உளைக்களத்துப்‌ 
பட்டடைக்கல்லைப்‌ 
போன்ற வெம்மையையுடைய பாறையின்‌ மீதேறிக்‌,கொடிய 
வில்லையுடைய எயினச்‌ சாதியார்‌ தம்‌ அம்புகளைத்‌ 
தீட்டு 
“தற்கிடமாகிய பிளவு பட்ட வழிகளையுடைய 
தென்று 
பார்த்தோர்‌ கூறுவர்‌. ஒலியினையுடைய இந்த 
ஊரானது 
அவ்வழியின்‌ ' கொடுமையைப்‌ பற்றிய துன்ப 
த்தை 
எண்ணாமல்‌ வேறு விதமாகப்‌ பேசும்‌. 
ஓதலாந்தையார்‌. 15 
[தலைவன்‌ பாங்கியினுதவியால்‌ தலைவியைக்கூடி. 
ஆன்‌ 
றும்‌ வகையா னாற்றுவித்துப்‌ பிரிய அக்காலை 
தலைவி கூறி : யது. 
மேலேயுள்ள தூசி நீங்கும்படி கழுவப்பட்ட 
யானை 
யைப்‌ போலப்‌, பெருமழையை யேற்றுத்‌ 
தூய்மையற்ற 


பெரிய சுர சுரப்பினையுடைய நெருங்கிய 
கல்லானது 5 
பசுமையை யுடைய ஓரிடத்தில்‌ தங்குகின்ற 
மலைராட்டை 
யுடைய தலைவன்‌ காமநோயைக்‌ கொடுத்தான்‌. 
குவளை மலரைப்‌ போலிருந்த வென து கண்கள்‌ 
இப்போது பசலை நிரம்பப்பெற்றன. 
டட அத கபிலர்‌. 
14 அர்‌ 
- [தோழியாற்‌ குறை மறுக்கப்பட்ட தலைவன்‌, 
தலைவி யைப்‌. பெறும்யொருட்டு 
னென்றது.] 


மறுகிடை மடன்மாவூர்வே 


... அமுதத்தினினிமை நிரம்பிய சிவந்த நாவானது 
பயப்‌ “படும்படி முளைத்து, நேராக விளங்குகின்ற 
கூர்மையாகிய 


குறுக்தொகை வசனம்‌ பன்ச்‌ 


a பற்களையும்‌, சலவாகிய, மொழிகளையுமுடைய தலைவியை 
கான்‌ பெறுவேனாக. பெற்றபின்பு இவ்வூரிலுள்ளாரறிவா 
ராக. வீதியிலுள்ள பலர்‌, இர்‌ ஈல்லாளுடைய 

கண்வ னிவ 
னென்று கூற யான்‌ சிறிது காணுவேனாக. 


தொல்கபிலர்‌. 


15 
[உடன்‌ போக்கின்‌ பிறகு தோழி செவிலிக்கு 
அறத தொடு நிற்கச்‌, செவிலி ஈற்றாய்க்‌.கற்த்தொடு 
கின்றது.,] 


தோழியே! அழகிய வீரக்கழலையும்‌, 
செம்மையாகிய இலைத்தொழிலமைர்த வெள்ளிய 
வேலையுமுடைய தலைவ 
னொடு நின்மகள்‌ செய்த நட்பானது ; மிகப்பழைய ஆல 
மரத்தடியின்கண்ணுள்ள பொது வீடத்தில்‌ தங்குதலைக்‌ 
கொண்டு தோன்‌ றிய நல்லூர்க்‌ கோசர்‌ : ஈன்மொழி. 
யுண்மையாவதைப்‌ போலப்‌, பறை முழங்கவும்‌ 
சங்கொலிக்‌. 
கவும்‌ மணஞ்‌ செய்தலால்‌ உண்மையாகியது. 


ஓளவையார்‌. 


[பொருள்‌ 
்‌ 16 
வயிற்‌ பிரிந்தவிடத்துத்‌ தலைமகள தாற்றாு மையைக்‌ 
கண்ட தோழி கூறியது.] 

. தோழி! வழி மறித்தல்‌ செய்யுங்‌ கள்வர்‌: ஒழுங்கு 
படுத்தும்‌ பொருட்டுக்‌, கரும்‌. பொன்னினாற்‌ செய்யப்பட்ட 
தமது அம்பை சகறுனியினாலே புரட்டுதலாலாகிய 
வோசை யைப்போற்‌, 
சிவந்த காலையுடைய ஆண்‌ பல்லியான து தன த 
துணையாகிய பெண்‌ பல்லியைக்‌ 
கூப்பிடுதற்‌ கடமாகெதும்‌, 

அழயெ அடியையுடைய -கள்ளிகளைக்‌ 
கொண்டதுமான பாலையைக்‌ கடந்து, 
பொருள்‌ தேடுதற்‌ பொருட்டுப்‌ பிரிந்து 

சென்ற தலைவர்‌ நம்மை நினைக்க மாட்டாரா ₹ 


பாலைபாடிய பெருங்கடுங்கோ. 


இ: குறுந்தொகை வசனம்‌ 


17 
. [சதோழியிற்‌ கூட்ட சாடிய தலைவன்‌, தோழி குறை மரு 
'இருத்தற்‌ பொருட்டுக்‌ கூறியது.] 
காம நோயானது அதிகப்பட்டால்‌ ஆடவர்‌ 
பனை 
மடலையுங்‌ குதிரையெனக்‌ கொண்டுூர்வர்‌. .குவிந்த 
அரும்‌ 
- பினையுடைய எருக்கமலர்‌ மாலையையும்‌ அணிந்துகொள்வர்‌. 
மறுஇடைப்‌ பிறர்‌ தம்மைச்‌ கண்டாரவாரிக்கவும்‌ 
பெறுவர்‌. 
இதுவுமன்றி மலையின்‌ மேலிருந்து குதித்திறத்தல்‌ 
முதலிய 
பிறசெயல்களையு முடையராவர்‌. 
..... பேரெயின்‌ முறுவலார்‌. 
18 
[இரவுக்‌ குறியில்‌ வந்து 
நீங்கு்‌ தலைமகனிடத்தித்‌ , தலை 
_ வியின்‌ பருவங்‌ கூறிச்‌ தோழி வரைவு கடாயது.] 


. மூங்கில்‌ வேலியமைந்த பலா மரத்தின்‌ 
வேரிலே 
.பழக்குலை பொருந்திய பக்கத்தையுடைய மலை 
நாடனே ! 


பலா மரத்தினது சிறிய கொம்பிலே பெரிய “பழம்‌ 
தொங்கு ன்‌ 
வதைப்‌ போலத்‌) தலைஷீயின து சிறிய 
உயிரினிடத்திலே I 
"உண்டாகிய காமநோய்‌ மிகவும்‌ பெரியது. 
அந்நிலையை 
யறிந்தவர்கள்‌ யாவர்‌ 2 அவை விரைந்து 
வரைந்து 
கொள்ளும்‌ பருவத்தை யுடையவ னாவாயாக, 
கபிலர்‌. 
19 
[தெளியச்‌. செய்தும்‌. தெளியாத ஊடலிடத்துத்‌ தலை 
மகன்‌ செப்பியது.] 
மனமே ! வீட்டுத்‌ தோட்டத்திலுள்ள 
மரத்தின்மீது 
படர்ந்த . விளக்கத்தையுடைய  . முல்லைமலர்கள்‌ 
மணம்‌ 
.. வீசுதற்கிடமாகிய விவள்‌, நம்மிடத்து எத்தகைய 
உற 


வுடையவளாவளோ 2 எவ்வியென்னுங்‌ 
கொடையாளியை 
இழத்தலாலுண்டாகிய .... வறுமையையுடைய 


யாழ்ப்‌ 


-பாணரது, அழகில்லாத தலை பொலி விழந்திருத்தல்‌ போலப்‌ 
பொலி விழந்து வருந்துவாயாக. 
I - பரணர்‌ 


குறுந்தொகை வசனம்‌ 


20 
[தலைவன்‌ பொருள்‌ வயிற்‌ பிரிதலை. யுணர்த்திய தோழிக்‌ 
குத்‌ தலைவி சாற்றியது.] 


தோழியே! அருளையு மன்பையு நீக்கித்‌ தம்‌ துணைவியை 
விட்டுப்‌ பொருள்‌ தேடும்‌ முயற்சியிற்‌ பிரியுக்தலைவர்‌, 
அறி 
வுடையவராயின்‌ . அவ்வாற்றலையுடையோர்‌ அறிவுடைய 
வரே யாகுக. அவரைப்‌ பிரிந்திருத்தற்கு வலியில்லாத 


காம்‌ மடமையுடையேமாகுக. 


கோப்பெருஞ்‌ சோழன்‌. 


21. 


(தலைவி தானாற்றி யிருத்தலைத்‌ தோழிக்குப்‌ புலப்படுச்‌ 
அம்‌ பொருட்டுப்‌ பருவம்‌ மறுத்துச்‌ கூறியது.] 

தோழி ! வண்டுகள்‌ தேனுண்ணுதற்கு வந்து ழும்‌ 
படி, நெருங்கி மலர்ந்த நீளத்தை யுடைய பூங்கெர்த்துக்‌ 
களைத்‌ தழைகளினிடையே யிட்டுப்‌ பொன்னாற்‌ செய்ததும்‌, 
அணிந்தும்‌ கொள்ளுதற்குரியதுமாகிய தலையணிகளைக்‌ 
கோத்துக்கட்டிய மகளிரது கூந்தலைப்‌ போலக்‌, கண்ணுக்‌ 
குத தோன்றுகின்ற புதிய பூக்களைக்‌ கொண்ட கொன்றை 
மரங்களையுடைய காடானது, இது கார்ப்பருவமென்று 
தினது மலர்களாற்‌ -றெரிவிப்பினும்‌ யானதனைத்‌ தெளிய 
மாட்டேன்‌. ஏனெனிலோ அவர்‌ பொய்ம்‌ மொழி க்ப்‌ 
ராதலிலென்க. 


இதலாந்தையார்‌. 
22 ல்‌ 
[தலைவன்‌ செயலாற்‌ பிரிவுக்‌ குறிப்பறிந்து 
வருந்திய தலைவியைத்‌ தோழியாற்று வித்தது.] 

மலை தனக்‌ கழகாகக்‌ கொண்டதும்‌, வலமாகச்‌ 
சுரித்த அம்‌ ஆகிய வெண்கடப்ப.மலரை யுடைய 
வேனிற்‌: காலத்‌. ;தில்‌, மலர்ந்த பொலிவினையுடைய 
இளையினிடத்தில்‌ மணக்‌ கின்ற நன்மணம்‌ பரவிய 
விளக்கத்தையுடைய நெற்றி 


20 ... குறுந்தொகை வசனம்‌ 

யமைந்தவளே ! நீர்‌ சொரியுங்‌ 
கண்ணையுடையவளாக நீ 

யிங்கே தனியாகத்‌ தங்க, நின்னைப்‌ 
பிரிந்துசெல்லு மாற்ற 

: இடையவர்‌ யாவர்‌ £ தலைவன்‌ செலவு 


நின்னொடுதானாகும்‌. 
சேரமானெந்கை. 
ஞு ப as. 
[கட்டுக்‌ காணிய நின்ற விடத்துத்‌ தோழி அறத்தொடு 
கின்றது.] 


தேவதைகளை விளித்துப்‌ பாடுங்‌ கட்டுவிச்சியே ! 
தேவதைகளை விளித்துப்பாடுங்‌ கட்டுவிச்சியே !! சங்குமணி 
யினாலாகய கோவையைப்‌ போன்ற வெண்மையாகிய நல்ல 
நெடிய கூந்தலையுடைய கட்டுவிச்சியே !!! இன்னும்‌ பாட்டு 
களைப்‌ பாடுவாயாக, தலைவரது நெடிய குன்றத்தைப்‌ 
பற்றிப்‌ பாடிய பாட்டுக்களை யின்னும்‌ 
பாடுவாயாக. ன 
ஒளவையரா. 


24 
[பருவங்கண்‌ டாற்றாளாகிய தலைவி 
உரைத்தது.] 


- கரிய அடியையுடைய வேம்பின்‌ 
ஒள்ளிய பூவின்‌ புது: 
வருவாயானது, எனது. தலைவனில்லாமலும்‌ தொலைந்து 
பேரவதோ ? கொடிய மகளிருடைய நாக்கள்‌ என்‌ காதலர்‌ 
என்னை நீங்யெகல, யாற்றின்‌ கரையிலே முளைத்து 
வர்ர்க்து வெள்ளிய இணையை யுடைய அத்திமரத்தின து, 
ஏழு ஈண்டுகளான்‌ மிதிக்கப்பட்ட ஒர்‌ 
அத்திப்பழங்‌ குழை 
வதைப்‌ போல, கான்‌ தன்புறுமபடி 
பழிச்சொல்‌ பகர்ந்து 
முழங்கெ. 
பரணர்‌. 
25... 
[வரைவு நீடுதலான்‌ மனங்‌ .கவன்ற தலைவி தோழிக்‌ 
குரைத்தது.] 


தோழியே ! தலைவனென்னைக்‌. களவின்‌ ..ம 
ணந்த 
- காலத்திற்‌ சாட்சியாவார்‌ வேறு யாருமிலர்‌. 
தலைவனாகிய 
கள்‌ வனொருவன்‌ மாத்திரந்தானிருந்தான்‌ 
தலைவன்‌, தான்‌ 


குறுந்தொகை வசனம்‌ 
1f 
கூறிய சபதத்தினின்‌ றும்‌ தவறினால்‌, யான்‌ 
செய்யத்தகுவது " 
யாது ? ஓடுகின்‌ ற நீரில்‌ ஆரல்‌ மீனை 
யெதிர்பார்த்து நிற்கும்‌ 
தனையினடியைப்‌ போன்ற சிறிய பசிய 
கால்களையுடைய: 
நாரையுமிருந்தது. 
கபிலர்‌. 
- 98. 
[தலைவியின்‌ வேறுபாடு கண்டு, ஈற்றாயுஞ்‌ 
செவிலித்‌ 
தாயக்‌ 
கட்டுவிச்சியை வினவிய காலத்திற்‌ கட்டுவிச்சி, வேறு: 
பாட்டுக்குக்‌ காரணம்‌, பிறிதோர்‌ 
தெய்வமென்று கூறிய 
காலை பாங்கியறத்தோடு நின்றது.] 


அரும்பும்‌ தன்மையில்லாமல்‌ அலர்ந்த கரிய 


அடியை 

யுடைய வேங்கை மரத்தின்‌ மேலே வளர்ந்த 
பெறிய கை 

யில்‌ இருந்த மயிலானது, மலரைக்‌ கொய்கின்‌ ற 
மகளிரைப்‌ 

போல விளங்குகின்ற நாட்டையுடைய தலைவன்‌, 
தலைவிக்‌ 

குத்‌ தக்கவனல்லான்‌ போலக்‌ கட்டுவிச்சி 
தீமையான வாச 

கத்தைக்‌ கூறினும்‌, தேமாவின்‌ கனியை அருந்தும்‌ 
முள்ளைப்‌ 

போன்ற கூரிய பற்களையும்‌, சிவந்த 
வாயினையுமுடைய 

'மலைகளிலாடும்‌ வலிமை மிக்க குட்டியின்‌ 
தந்தையாகிய 

கடுவனும்‌ அக்கொடியவனாகிய தலைவனை யறியும்‌. 
ஆதலின்‌ 

அது தன்‌ கண்ணாற்கண்ட கூட்ட நிகழ்ச்சியைக்‌ காணே 

னென்று பொய்‌ சொல்லாது. வெள்ளிவீதியார்‌ 

த 27... 
[பிரிவிடையா ற்று 'ளெனக்கவன்‌.ற 


தோழிக்குத்‌ தலைவி 
யுரைத்தது.] 
நல்ல பசுவினது இனிய தீம்பால்‌ 
கன்‌.றினாலுண்ணப்‌ 
படாமலும்‌, . கறக்கும்‌ பாத்திரத்தில்‌ விழாமலும்‌ 
பூமியிற்‌: 
சிந்தி வீணாவதைப்போலத்‌, தேமல்‌ பொருந்திய 
அல்குலை: 
யுடைய எனது மாமை யமைந்த 
பேரழகை, எனக்‌ 
கும்‌ பிரயோசனமில்லாமல்‌, என்‌ தலைவனுக்கும்‌ 
பிரயோ 
.சனமில்லாமல்‌ பசலையானது தான்‌ பருக 
அருப்புக்‌. 
கொல்லன்‌ அழிசி. 


12 குறுந்தொகை வசனம்‌ 
28 
[வரை விடை யாற்று சளெனக்கவன்‌ ற 
தோழிக்குத்‌ 


தலைவி சொல்லியது ] 


சுமலுதலையம்‌ அசைதலையுமுடைய 
தென்றற்‌ காற்றா 
| னது வருத்த, அதனால்‌ வருந்தும்‌ எனது 
காமகோயை 
யறிந்து கொள்ளாமல்‌ கவலையின்றித்‌ தூங்கும்‌ 
ஊராரை 
யான்‌ முட்டுவேனோ 2 அல்லது 
தாக்குவேனோ ? ஒரு 
- காரணத்தை மேற்கொண்டு ' அவென்றும்‌ 
ஒல்லென்றும்‌ 
- இசையுண்டாகக்‌ கூப்பிடுவேனோ ? இன்னது 
செய்வ 
தென்பதை யறியேன்‌. 
ஒளவையரா. 
29 
[இரவுக்குறியை நாடும்‌ தலைமகன்‌, இரவுக்குறி மறுக்‌ 
கப்பட்ட காலை தனது கெஞ்சை நோக்கிக்‌ 
கூறியது.] 
மனமே! நல்ல வுரையை நீங்கிப்‌ பயனற்ற 
வுரைகள்‌ 


பரவப்பெற்றுப்‌; பெய்தலையுடைய மழையின்‌ 


நீரை யேற்‌ 

அக்‌ கொண்ட சுடப்படாத பசு மண்ணாலாயெ 
பாண்டத்‌ I 

தைப்போல, உள்ளத்தால்‌ தாங்க முடியாத 
ஆசை வெள்‌ 

ளத்தில்‌ நீந்தி நின்று, பெறுதற்கரியதைப்‌ 
'பெறுவான்‌ 


ஆசைப்பட்டனை ; உயர்ந்த மரக்கிளையிலுள்ள 
குட்டியை 

யுடைய பெண்‌ குரங்கு, தன்‌ குட்டியால்‌ 
தழுவப்பெற்று 

அமைதலைப்போல, மனம்‌ பொருந்தும்படி 
தழுவி என 

அரையைக்‌ கேட்கக்‌ கூடியவர்களைப்‌' 


பெற்றால்‌ உனது 
போராட்டம்‌ மிகவும்‌ பெருமையை உடையது. 
ஒளவையார்‌. 50 
. [வரைபொருட்‌ பிரிவுக்கு நீ. வருந்திச்‌ கலங்குவதென்‌ 
னென்ற இகுளைக்குத்‌ தலைவி இயம்பியது.] - : 
தோழியே / கேட்பாயாக. பொய்‌.பேசுதலில்‌ 
வ்ல்ல்வ - அன தலைவன்‌, என்னுடம்புடன்‌ 


அழுவுதலைப்‌ பொருந்திய 


குறுந்தொகை வசனம்‌ 


18: 


மெய்போலுந்‌ தன்மையுடைய பொய்யாயெ கனவு 
மருட்‌ டத்‌; துயிலுணர்ந்தெழுந்து தலைவ னென 
வெண்ணிப்‌ படுக்கையைத்‌ தடவுதலைச்‌ . செய்து 
பார்த்தேன்‌. வண்டு: கள்‌ வீழ்ந்துழக்கய குவளை 
மலரைப்போல 'மெலிந்து, உண்மையாகத்‌ 
தனித்தவளாக விருந்தேன்‌. ஆதலால்‌ யான்‌ அளி 
செய்யப்‌ பெறத்‌ த்க்கவளாவேன்‌. 


கச்சிப்பேட்டு ஈன்னாகையார்‌- 


ai 
[கொதுமலர்‌ வரைய வந்தபோது தலைவி 

யறத்தொடு நின்றது] 
அ மாண்புமிக்க தலைவனை வீரர்‌ சேர்ந்துள்ள 
சேரிவிழா 
வின்‌ கண்ணும்‌, மகளிர்‌ தம்முட்டமுவியாடுகின்‌ ற 
துணங்‌ கைக்‌ கூத்தின்‌ ' கண்ணும, ஆகிய 
எவ்விடத்துங்‌ கண்டே னில்லை. யானும்‌ ஆடுகின்ற 
ஒரு களத்திற்குரிய மகளே. சங்கினை . யறுத்துச்‌ 


செய்யப்பட்டு என்‌ கையினிடத்து 
விளங்கும்‌ வளையலை நெகிழச்‌ செய்த பெருமை 
பொருந்திய தலைவனும்‌, ஆடுகின்ற களத்திலுள்ள 
ஒரு மகனே. 


ஆ திமந்தியார்‌.. 
அதி 52 
- -[குறையிரந்து பின்னின்ற - தலைவன்‌ 
தோழிக்குக்‌ 
கூறியது.] 
காலையும்‌, பகலும்‌, பிரிந்தவர்‌ 
செயலறுதற்குரிய மாலை 
யும்‌, ஊரார்‌ துஞ்சுகின்ற நள்ளிரவும்‌, 
விடியற்காலையும்‌ 


என்று இந்தப்‌ பொழுதுகள்‌ இடையே 
தோன்றுமாயின்‌, 

- காமமானது பொய்யாகும்‌. பிரிவு : வருமாயின்‌ 
பனைமட 

லாற்‌ செய்த குதிரையோடு தெருவினிடத்துத்‌ 
தோன்‌ றி, 

_யாவருங்‌ காணும்படி தனது காமம்‌ இன்னாளால்‌ 
நேர்ந்த 

தென்று வெளிப்படுத்தலும்‌ பழியாகும்‌. அது 


செய்யாது 


வாழ்ந்திருத்தலும்‌ பழியாகும்‌. 
அள்ளூர்கன்‌ முல்லை. 
14 குறுக்தொகை வசனம்‌ 
௩. இல்‌ 


ந்தூசாகச்‌ சென்ற பாணன்‌ கேட்கும்படி, தோழியை 
நோக்கித்‌ தலைமகள்‌ தூதிற்குடன்‌ படுவாளாகக்‌ கூறியது.] 
தோழியே ! இவன்‌ ஒரு இளைய மாணாக்கன்‌. இவன்‌ 
தன்னூரிடத்திலுள்ள மன்றத்தின்கண்‌ : ணெத்தன்மைய 
னோ 2 பிச்சையுணவால்‌ நன்குவளராத சரீரத்தோடு புதி 
தாகப்பெறும்‌ விருந்தின்‌ பொருட்டுச்‌ செல்லுந்‌ தலைமை 
யையுமுடையவனாக விருக்கிறான்‌. 
படுமரத்து மோசி£ரன்‌. 54 
'.. [இனி விரைவில்‌ வரைவு நிகழுமென்பதைத்‌ 
தோழி 
- தலைவிக்குச்‌ சொல்லியது.] 
முன்னிடதச்திலுள்ள கடற்கரையில்‌ 
வசிக்கும்‌. யானை 


யங்குருகின்‌ பெரிய கூட்டமானது, பகைவரைக்‌ கொன்ற 
வீரர்களது வெற்றி முழக்கத்தைக்‌ கேட்டு அஞ்சுதற்டெ 
மாயெ குட்டுவனது மரந்தை நகரைப்‌ போன்ற. 
இவ்வூரி 
அள்ளவர்கள்‌ ; தமது பனிச்சை விளங்குகின்ற. நெற்றிக்‌ 
குரியவனும்‌ அவனே என்பதையறிக்தும்‌: சுற்றத்தினர்‌ 
ஒறுக்கவும்‌ வருத்தம்‌ நீங்காராகித்‌ தோழியர்‌ பல 
காரணம்‌ 
கூறி வருந்துதல்‌ . தகாதென்று கூறவும்‌ 
தெளியாதவர்க 
ளாகியு முள்ளதன்மை தெளிந்தும்‌; தலைவரைப்‌ 
பிரிந்து 
' தனியராய்‌ உறங்கும்‌ வருத்த 
மில்லாதவராகியும்‌ ; 
இனியது கேட்டு மகிழ்ச்சியை யடைக 
(இவ்வூரிலுள்ளவர்கள்‌ என்றது. தலைவியை) 
கொல்லிக்கண்ணன்‌. 35 
[பீரிவிடை மெலிந்த தலைவி தோழிக்குச்‌ சொல்லீயது.] 
தோழி! தலைவர்‌ பிரிந்த நாளில்‌ உடன்‌ 
பட்டுக்‌, கருப்‌ 
வபத்தையுடைய பசும்பாம்பின்‌ சூல்‌ 
மூதிர்ச்சியைப்‌ போன்ற 


குறுந்தொகை வசனம்‌ ' ்‌ 18 


திரண்ட கரும்பினது குவிந்த அரும்பு மலரும்படி, 

அண்ணிய மழை பொழிந்து அழிந்த. துனி பொருந்திய 

தீண்மையொடு வருதலையுடைய வாடைக்காற்றுப்‌ பொரும்‌ 

திய கூதிர்க்காலத்துப்‌, பிரிந்தவர்‌ பொருட்டு அழலால்‌ எம்‌ 
மூடைய கண்கள்‌ நிச்சயமாக நாணமில்லாதனவாயின. 

கமார்க்ரோனெயிற்றி, 

லங்‌ 


[வரைவிடை வைத்துப்‌: பிரிய, அப்பிரிவைத்‌ தலைவி 
யாற்முளெனத்‌ தோழி கவல அதனைத்‌ தலைமக ளாற்று 
வித்தது.] I 


தோழி! உருண்டைக்‌ கல்லின்‌ பக்கத்திலுள்ள தாகிய 
மாணை யென்னும்‌ பெரிய கொடி, அரங்குகின்‌ ற. யரனையின்‌ 
மேற்‌ படரும்‌ 'குன்றங்களையுடைய நாட்டுக்குத்‌ தலைவன்‌, 
கான்‌ கின்னெஞ்சிட மாக விருந்து பிரியேனென்று தோளை 
மணந்த காலத்தில்‌ கெடாத உறுதிமொழியை என்னிடச்‌ 
தில்‌ கூறியது நின்னிடத்தில்‌ வருத்தத்துக்குக்‌ காரணமாகு 
மோ? ஆகாது. (அதனை நான்‌ பொறுத்து ஆற்றியிருக்க நீ 
யேன்‌ வருதீதப்படல்வேண்டும்‌ 7) 5 


பரணர்‌. 


7 


[தலைவர்‌ விரைவில்‌ -வருவாரென்று கூறித்‌ 
தலைவியை யாற்றுவித்தது.] . 
தோழி 


தோழி! தலைவர்‌ நின்னிடத்தில்‌ அதிக விருப்ப 
முடையவர்‌ : நின்‌திறத்தில்‌ அருளையுஞ்‌ செய்வர்‌. 
சென்ற வழிகள்‌. பெண்‌ யானையினது பசியை நீக்கும்‌ 
பொருட்டுப்‌ பெரிய கையையுடைய ஆண்‌ யானை, மெல்லிய 
களைகளையுடைய. யாமரத்தின்‌ பட்டையை யுரித்து அதன்‌ 
கீரை அப்பிடி பருகச்‌ செய்யும்‌ அன்பைக்‌ காட்டுவதற்கு 
இடமாக வுள்ளன; ட ஆர்‌ 


'பாலைபாடிய பெருங்கடுங்கோ. 


அவர்‌ 


16 குறுக்தொகை வசனம்‌ 


்‌. [வரைவு 
டட ந 
நீடத தலைவி தனது ஆற்றாமை தோன்றத்‌ 


தோழிக்குக்‌ கூறியது.] 
தோழி! காட்டிலுள்ள மயில்‌. 'பாறையிலீன்‌ ற: 
மூட்டைகளை. வெயிலில்‌ விளையாடும்‌ குரங்கின்‌ குட்டி 
யுருட்டுதற்கடமாயெ மலை நாட்டையுடைய தலைவன்‌ ஈட்பு, 
அவன்‌ பிரிய்‌ மைதிட்டப்பெற்ற கண்களினின்‌ றும்‌ பெரு 
கும்‌ நீரோடு ஒரு படியாக, அப்பிரிவை நினைந்து வருந்தா 
மல்‌ பொறுத்தலில்‌ வல்லமையுடையவர்கட்கு மாத்திரம்‌ 
எக்காலத்தினும்‌ மிக நல்லதாகும்‌, | சத 
கபிலர்‌. 


ட ட்ட... த” ப 
[பிரிவிடையாற்றல்‌ வேண்டும்‌ என்ற 
தோழிக்குத்‌ 
தலைவி கூறியது.] 
தோழி! நமது முலையினிடத்துத்‌ தூங்குதலை வெறுத்‌ 
தவர்‌ சென்றவழி, கொடிய வலியையுடைய கடுங்காற்றா 
னது மரக்கிளையிலே : வீ ச வதால்‌, வாகைமரத்தினது. 
நெற்றின்‌ முற்றியவற்றல்‌ ஒலித்தற்கெடமாகிய, 
மலைகளை 
யுடைய கடத்தற்கரிய சுரமாகுமென்று கூறுவர்‌. 
40 


ஓளவையார்‌, 


[இயற்கைப்‌ . புணர்ச்சி புணர்ந்த பின்னர்த்‌, தலைவியின்‌... 
பிரிவச்சத்தை நீக்கக்‌ கருதிய தலைமகன்‌ கூறியது.। 
என்னுடைய தாயும்‌ . கின்னுடைய' : தாயும்‌: 
என்ன 
. உறவுடையவராவர்‌.? என்‌. தர்தையையும்‌ நின்‌ 
தந்தையும்‌ 
எத்த. முறையில்‌ உறவினராவர்‌ ? நானும்‌ நீயும்‌ எவ்வழி 
யால்‌. உறவுடையோம்‌ 7 - ஒருவித உறவும்‌ இல்லையே ? 
“செம்மண்‌: தரையில்‌: வீழ்ந்த மழைநீர்‌ 
அம்மண்ணின்‌ 
“நிற த்த யடைக்தாற்போல, அன்புடைய 
சமது இரு 
்‌. வருடைய நெஞ்சமும்‌ ஒன்றுபட்டு விட்டன. 
செம்புலப்பெயனிரார்‌. 


்‌ -குறுக்தொகை வசனம்‌ 


41. 
[பிரிவிடை வேறுபாடு கண்டு கவன்ற தோழிக்குக்‌ 
இழத்தி கூறியது.] 


தோழி! காதலர்‌ அருகிலிருப்பாராயின்‌ பெரிது 
முவந்து இருவிழாக்‌ கொண்டாடும்‌ ஊரினர்‌ மகிழ்வதைப்‌ 
போலமகிழ்வேன்‌. அவர்‌ என்னைப்பிரிந்த காலத்தில்‌ 
பாலைநிலத்திற்‌ பொருந்திய அழகிய குடியை யுடைய சிற்‌ 
அரில்‌; மனிதர்கள்‌ நீங்கச்செல்ல அணில்‌ விளையாடும்‌ 
முற்றத்தையுடைய தனிமையுள்ள வீட்டைப்‌ போலப்‌ 
- பொலிவிழந்து வருந்துவேன்‌. 
அணிலாடுமுன்‌ றிலார்‌. 

42 மில்‌ ண்கள்‌ 


[தோழி, இரவுக்குறி விரும்பிய தலைவனுக்கு மறுத்‌ 
துரைத்தது.] 


_ ஈள்ளிரவின்கண்‌ தொகுதியையுடைய பெரிய மழை. 
பொழிதலால்‌ நீர்‌ பெருகி, அதனால்‌ அருவியானது மலைக்‌ 
குகைகளில்‌ ஒலிக்கும்‌ நாட்டையுடைய தலைவனே ! காமம்‌ 
நீங்குவதாக விருந்தாலும்‌ நின்னிடத்தில்‌ எமக்குள்ள ஈட்‌ 
பும்‌ அழியுமோ அழியாது. 

கபிலர்‌. 45 


[பிரிவிடை மெலிந்த தலைவி சொல்லியது.] 
தோழி ! நான்‌ தலைவர்‌ நம்மைப்‌: பிரிந்து செல்வா 
ரல்லரென்று அலட்சியமாக விருந்து விட்டேன்‌. பிரிந்து 
செல்வதை அவளுக்கு அறிவித்தால்‌ அதற்கவள்‌ உடன்‌ 
படாள்‌ என்று எண்ணித்தலைவர்‌ சொல்லா தகன்றார்‌. அக்‌ 
. நல்‌ ப்‌ ப ட்ட p ம்ம்‌ தக! 
காலத்தே இருவரிடத்துமுள்ள இரண்டு பெரிய ஆண்மை 
கள்‌ செய்த போரினால்‌, என்‌ அல்லலையுடைய நெஞ்சம்‌, 
ஈல்லபாம்பு கடித்து வருத்தப்படுவதைப்‌ போல இப்‌ 
பொழுது மிகக்‌ கலக்கத்தை யடைகறது, கத்‌ 
வம்‌ ஒளவையார்‌. 


78 குறுந்தொகை வசனம்‌ 


44 
்‌ [உடன்‌ போக்கின்‌ பின்பு, அவர்களைத்‌ தேடிச்‌. சென்ற 
செவிலி காணாது வருந்திச்‌ செயலற்றுக்‌ கூறியது.] 
எனது கால்கள்‌ நடக்க மாட்டாது ஓய்ந்தன. 
எனது 


. கண்கள்‌ தலைவனுர்‌ தலைவீயுமாக வருவாரைப்‌ பார்த்துப்‌ 
பார்த்து ஒளியை இழந்தன: நான்‌" கூறுவது - உண்மை 
யாகும்‌. இந்த உலகத்திலே 'தலைவனுந்‌ தலைவியுமாகப்‌ 
பிறந்தவர்களோ, இடமகன்ற பெரிய ஆகாயத்தின்‌ கண்‌ 
ணுள்ள மீன்களைப்பார்க்கினும்‌ பலராவர்‌. (இவர்களுள்‌' 
எனது மகளையும்‌ அவளது தலைவனையும்‌ எங்ஙனம்‌ கண்டு 
பிடிப்பேன்‌?) 

வெள்ளி வீதியார்‌ 


தீத 


[பரத்தையிற்‌ பிரிந்த தலைமகன்‌ விட்ட. காதிற்குத்‌, 
தலைவி. உடன்‌ பட்டாளென்பதைத்‌ தோழி. புலப்படுத்‌ 


தியது.] 

காலையிலெழுந்து விரைந்துசெல்லும்‌ தேரை தீதயாரித்து, 
வெள்ளிய ஆபரணங்களை யணிந்த .பரத்தையரைத்‌ 
தீழுவச்‌ 
சென்ற தலைவன்‌, மிகச்‌ சிறந்தவ னென்றெண்ணிச்‌ சிறு 
வனைப்‌ பெற்ற தலைவி அவன்‌. வருதற்‌ குடன்படுவாளாயி 
னும்‌ மனம்‌ சுழலுவாள்‌. : இத்தகைய குடியிற்‌. பிறத்தல்‌ 


மிகத்‌ துன்பம்‌. தருவதாகும்‌. 
ஆலங்குடி வஙகனா. 


48. 

[பிரிவிடை ஆற்றாளெனக்‌ கவன்‌ ற தோழிக்குத்‌ தலைவி 
ஆற்றுவேனென்பது படச்சொல்லியது. ] 
- - தோழி! ஆம்பற்பூவின்‌ வாடலை யொத்துக்‌ 
குவிந்த சிறகுகளோடு வீட்டின்‌ கண்‌ வசிக்குங்‌ 
குருவிகள்‌, முற்றத்‌ இற்‌ 
காயும்‌ தானியங்களைத்‌ தின்‌ று மன்றத்தின்‌. கண்ணுள்ள 
எருவினது நுண்ணிய பொடியைக்‌ குடைந்து 
விளையாடி, குறுச்சொகை வசனம்‌ 19 
வீட்டி னிறப்பிடத்தே தங்‌. குஞ்சுகளோடு தங்கியிருக்கும்‌; 
மாலைக்காலமும்‌, தனிமையும்‌ -அத்தலைவர்‌. பிரிந்து . சென்று 
தேசத்தில்‌ இல்லையோ ? ' (அங்குமுள வாமா தலின்‌ . அவர்‌ 
விரைந்து வருவார்‌.) . தள்‌ இட்டப்‌ எக. 
த ்‌ மாமலாடன்‌. 


47: 


[இராவம்‌ தொழுகுங்காலை, முன்னிலைப்‌ புறமொழி 
யாக நிலாவிற்கு உரைப்பாளாகத்‌ தோழி உரைத்தது] 


நீடித்தலை யுடைய வெண்மையான. 


நிலாவே 1: அரிய்‌ 


அடியையுடைய வேங்கை மரத்தின்‌ பூவுதிரப்பெற்ற .குண்‌ 
டுக்கல்‌, பெறிய: புலிக்குட்டியைப்‌ போலக்‌ காணப்படும்‌ 
காட்டினிடத்தில்‌,. இரவின்கண்‌ வருந்தலைவர து ன 
வொழுக்கத்திற்கு நீ நன்மை தருவாயல்லை. . 
செடுவெண்ணீலவிலுர்‌ 
48 .. 

கவன்‌ அன்னப்‌: எப்பொழுது. வரைந்து சொன்‌ 

வானோவென்று கவலையற்ற தோழி சொல்லியது.] J 


மகரந்தப்‌ பொடியாற்‌ செய்த குளிர்ச்சியையுடைய 
விளையாட்டுப்‌ பாவையானது, காலைப்‌ பொழுதில்‌ வருந்து 
தலாற்‌ பிறந்த செயல றுதலை .ஓழிப்பாயாகவென்று, விலை 


யாட்டையுடைய மகளிர்‌ . கூட்டம்‌ . கூறிக்கேட்டும்‌, இதி; 
தகைய. தன்மை . வாய்ந்த வருத்தத்தை அதிகமா:கவடை... 
யும்‌ நல்ல நெற்றியை யுடைய தலைவியின்‌ பசலை. நீங்கும்‌ 
படி, தலைவரிடத்திலிருக்து இவளுக்கு - விருப்பத்தை புண்‌ 
டாக்கும்படியான இரு சொல்‌ பிறக்கமாட்டாதோ 7... 
பூங்கணு த்திரையார்‌. 


(பரத்தையிற்‌ . பிறிந்துவந்த சில்மல்ஜிடகிதித்‌ ச தலைவி 
கூறியது] 

அணிலின்‌ க்கி அன்றிப்‌ தம்‌ து 
முதிர்ந்த 'மூன்னிச்‌ செடியையும்‌, நீலமணியின்‌ எத்தை 


20. குறுக்தொகை வ்சனம்‌ 
யொத்த. - கறிய : நீரையுமுடைய கடற்கரையை யுடைய 
தலைவனே. 7: இப்பிறப்புமாறி ஈமக்கு மறுபிறப்பு வந்தா 
லும்‌, என்னுடைய தலைவன்‌ நீயேயாகுக்‌. 
கின்னுடைய 
. நெஞ்சுக்குகந்த காதலி நானே யாகுக. 
அம்மூவனார்‌. 
ன 50... 
[பரத்தையிற்‌ . பிரிந்த தலைவன்‌ . விட்ட 
தூதுவரை நேரக்கித்‌ தலைவி கூ றியது.] . 
வெண்‌ சிறுகடுகைப்போன்‌ ற சிறிய 
பூக்களையுடைய ஞாழல்‌ மரத்தின்பூ, 
செம்மையாகிய ' மலர்களையுடைய மருத மரத்தின்‌ 
பழம்‌ பூவோடு ' பரந்து, தலைவருடைய ஊரின்‌ 
நீர்த்துறையை அழகு செய்தது, அவர்‌ முன்பு 
சேர்ந்த எனது தோள்‌, விளங்கும்‌ வளை யல்கள்‌ 


மூட்டு 
வாய்ச்‌ சந்தைக்‌ கடந்து நெகிழும்படி.. மெலிக்து தனிமை 
யையே அழகாகப்‌ பெற்றது. 


குன்‌ றியனா. 
2 5॥ 
்‌ [கலந்து மகிழ்ந்த தலைவனொடு மணம்‌ 
நிகமுமென்‌ டதைத்‌ தோழி தலைவிக்குக்‌ கூறியது.] 
வளைவாடிய முள்ளையுடைய கழி முள்ளியின து மிகக்‌ 
குனிர்ச்சியையுடைய கரியமலர்‌, கநாலறுந்துதிர்க்த முத்துக்‌ 
களைப்போலக்‌ காற்று.ற்‌ சிதறித்‌ அறைதோரறும்‌. பரவும்‌ 
ஒள்ளிய மணல்‌ பொருந்திய கடற்கரைக்குத்‌ தலைவனை 
கானும்‌ விரும்புகிமேன்‌... நினது. தாயும்‌ விரும்புகிறாள்‌. 
நினது தந்தையும்‌ அவனுக்கு நின்னே மணஞ்‌ செய்து 
கொடுக்க" விரும்புறொன்‌. - பழிச்‌ .சொல்லுரைக்கும்‌ ஊரி 
னரும்‌ நின்னை அவனொடு சேர்த்துத்தான்‌ 
சொல்லுகின்ற னர்‌. 


குன்‌ றியனார்‌. 


.. குறுக்தொகை வசனம்‌ 


| 


52 
்‌ வரைவுக்காம்‌ வினைகள்‌ . விரைந்து செய்யப்படுதலைக்‌ 
கண்டு மகிழ்ந்த தலைவிக்குத்‌. தோழி கூறியது.] '' 
நரந்தப்‌ பூவின்‌. மணம்‌ விளங்குன்‌ தி. "அடர்த்தி 
யாகிய. கரிய கூந்தலையும்‌, வரிசைப்பட, விளங்கும்‌ 
வெண்மையான பற்களையும்‌ உடைய பெண்ணே ! பொருந்‌ 
திய யானைகள்‌ துவைத்தமையா லுண்டாயெ பள்ளத்தில்‌ 
தங்கிய நீர்செறிந்த மலைப்பக்கத்திலுள்ள "தெய்வத்‌ 
தால்‌ விரும்பப்‌ பெற்ற 
பான்மையையுடையையாக, நீ வரும்துதலைக்‌ கண்டு 
நான்‌. சிறிது. சிறிதாக ப்ப வருந்த 
வில்லையோ £ ::. ure 
ந பனம்பாரனார்‌. 


ப தக்‌ 


[வரைவு நீடித்த காலை தோழி ன லை ம க ல்‌ க்‌ க. ச்‌ 
சொல்லியது.] 


தலைவனே !' முற்றத்திலுள்ள அரும்பு பு முதிர்ந்த புன்க 
மரத்தின்‌ பூக்கள்‌ உதிர்ந்து விளங்கும்‌ வெள்ளிய ம்ணலின்‌ 


பரப்பு, வெ.றியாட்டெடுப்பவனாம்‌ செய்யப்பெற்ற 
வெறி யாட்டுக்களக்‌ தோறும்‌, செர்நெலாலாகிய 


வெண்பொரி 

யைச்‌ சித.றினாலொத்த: தோற்றத்தைக்‌ கொடுக்கும்‌ மணல்‌ 
பொருந்திய எம்மூரின்‌ அகன்ற நீர்த.துறையில்‌,' நீ-தலைவி 
யினது முன்‌ கையைப்‌ பற்றிக்கொண்டு தெய்வ மகளிஷ்ரச்‌ 
சுட்டிக்‌ கூறிய . உறுதிமொழி எம்மைத்‌ 

துன்பு ற்த்தின.. ட உட கய்‌ துவ்தம்‌ அ 
வேண்டும்‌.) * 


கோப்பெருஞ்‌ சோழன்‌; | 
54. 


்‌ தலைவன்‌. தலைவியை -எல்லைப்படுத்திக்‌ ௦ ௧ 
ஈன்‌. ர தொழுகுங்‌ காலை, “வரைவின்மையைக்‌' 


குறித்துக்‌ தவன்‌. ற தலைவி கூறியது. ] 


2 'ஞூறுந்தொகை, வசனம்‌ 


தோழி!. நான்‌ இவ்விடத்திலிருக்கின்றேன்‌. 
என்‌ 


“இபண்மை நலனோ ; தினைப்புனக்‌. காவலர்‌ விடும்‌..கவண்‌ 
கல்லின்‌ இசைக்‌ கஞ்சிக்‌ காட்டில்‌ யானை கைவிட்ட பசிய 
மூங்கலோனது, மீனைப்‌ பற்றிக்கொண்ட' காண்டிலைப்‌ 
போல மேலே செல்‌ லுதற்டெமாகிய்‌, நாட்டையுடைய 
தலைவனோடு, பொருந்திய அந்தக்‌ காலத்திலேயே சென்று 
விட்டது; 


* வ 


மீனெறி தூண்டிலார்‌. 
தத த்‌ 


எட்‌ தலைமகன்‌, : சிறைப்புறத்தானாகக்‌ - கேட்பத்‌ 
தோழி 

கூறியது.] 

ட்‌ “. இந்த ஈலல சிறிய ஊரானது, கரிய 
கழியினிடத்திலே 

யுள்ள. நீலமணிபோன்ற பூக்கள்‌ குவியும்படி, 
நறிய அலை 

யிடத்திலிருந்து : வெளிப்பட்ட. பிதிராகிய 
துளியையும்‌, 

மேகத்தைப்‌ பொருந்திப்‌ பிரிந்தோர்‌ 
செயலறும்படி. வந்த 


| தடவுதல்‌ பொருந்திய வாடைக்‌ காற்றையும்‌, துன்பத்தைத்‌ 
தரும்‌ தங்குமிடத்தை “யுடையதாகின்ற சில ' நாட்களை 


ஆய்க 
கெய்‌ த 5.ற்கார்க்கியா்‌. 


அல்ப தார ப 6... 
தலைமகளை யுடன்கொண்டு போதலை மறுத்துச்‌: 
சென்ற . தலைவன்‌, பாலை நிலத்தின்‌ பான்மையைக்‌ 


கண்டு 
பகர்ந்தது. 
வேட்டைத்‌ தொழிலையுடைய' செந்காய்‌ 
தோண்டி 
யுண்டு .மிகுதிப்பட்டதும்‌, காட்டு மல்லிகை மலர்‌ 
மூடிய 


அழுகல்‌ நாற்றத்தை யுடையதுமாகிய சிறிது 
நீரை, வளை 

பொருந்திய கையையுடைய எமது. தலைவி, 
எம்மோடுண்‌ 

ணுதற்கு வருக. - வந்தால்‌ : என்‌ மனத்தின்கண்‌ 
விரும்பிய 

மர்ந்த, அத்தலைவி மிஎவும்‌. இரங்கத்தக்காள்‌. 

சிறைக்குடியார்தையார்‌. 


குறுந்தொகை வசனம்‌ 


28 


57: . 
[காவல்‌ - மிகுதிக்கண்‌ தலைவி கவன்று 
தோழிக்குச்‌ 
சொல்லியது,] 


செய்யக்‌ கடவனவாகிய முறையை 
அறிந்து தலைவன்‌ 
தலைவியாகப்‌ பொருந்தி வந்த இவ்வுலகத்தில்‌, 
பிரிவினால்‌ 
தீனிமைப்பட்ட துன்பம்‌ நீங்கித்‌ தப்புவதற்குப்‌ ; 


வானது 

இடைப்பட்ட அற்பகாலங்கூடப்‌ பல்லாண்டு 
கடந்தாற்‌ 

போன்ற துன்பத்தை யுண்டாக்கும்‌ 
தன்மையையுடைய, 

்‌ ிரின்கண்‌ வசிக்கின்ற மகன்‌ றிற்‌ பறவைகளின்‌ 
புணர்ச்சி 


யைப்‌ போலப்‌, பிரிதலற்ற குறையாத 
காமத்தோடு எம்‌ 
மிருவருடைய உயிர்களும்‌ போவனவாகுக. 


சிமைக்குடியாந்தையார்‌. 
[தன்‌ காமநோய்‌ நீங்கச்செய்த லரிதென்று தலைவன்‌ 
பாங்கனுக்குக்‌ கூறியது.] 
இடித்துரைக்கும்‌ நண்பரே ! உமது 
வேலையாக எனது 
காமகோயை கிறுத்தினால்‌ மிக நன்று. 
கதிரவன்‌ வெம்‌: 
மையை வீசுவதாலுண்டாகற 
வெப்பத்தையுடைய பாறை 
யினிடத்தே, கையற்ற ஊமன்‌ சண்ணினாற்‌ 
பாதுகாத்துக்‌ 
கொண்டிருக்கின்‌ றதற்கு' 
முயலும்‌ உருகிய வெண்ணெயைப்‌ 
போல, 
என்பாலுண்டாயெ இக்காமநோய்‌ பரவி விட்டது, 
பொறுத்துக்‌ கொண்டு. நீக்குவதற்கருமையாக 
விருக்கின்‌ 
வெள்ளிவீதியார்‌, 
59 த 


[பொருட்‌ பிரிவின்‌. பொருட்டுப்‌. . பிரிந்த தலைவனை 

நினைந்துவருந்திய தலைவிக்குத்‌ 
தோழி சாற்றியது.] 

3 ஒருகண்மாக்கிணையென்னும்‌ :... பறையை 
இயக்குந்‌ 

- தாளத்தையுடைய பாணர்‌. முதலிய 
இரவலரைப்‌ பாது 

்‌ காப்பவனது - அரலைக்‌ குன்றத்தின்‌ 
கண்ணுள்ளதும்‌, 


4 குறுந்தொகை வசனம்‌ 


அகன்‌ றவாயையும்‌ ஆழத்தையும்‌ 
உடையதுமாகிய சுனை 

யின்‌ . கண்‌ மலர்ந்த குவளை மலர்களோடு, 
சேர்த்துத்‌ 

தொடுத்த காட்டு மல்லிகையின்‌ மணம்‌ வீசும்‌ 
நின்‌ . நல்ல 

நெற்றியைத்‌ தலைவர்‌ மறப்பரோ ? பல நாள்‌ 
முயலினும்‌ 

பாலைநிலம்‌ பல குறுக்கிட்ட கிடைத்தற்கரிய 
பொருள்‌ 


ஈகிரம்பாவாதலின்‌. தலைவர்‌ அதிக நாளைக்கு 
நீட்டித்துத்‌ 


தங்குதலைச்‌ செய்யார்‌. 
மோசி£ீரனார்‌. 
கவடல 60 
[பிரிவிடை யாற்றாமையிற்றலைமகள்‌ 
தோழிக்‌ குரைத்‌ 
தீது.] 


குறுகிய அடியையுடைய கூதளஞ்‌ செடி 

அசைந்த 
உயர்ந்த மலையிலுள்ள பெருந்‌ தேனடையைக்‌ 
கண்ட 
. முடவன்‌, உள்ளங்கையைச்‌ சிறு பாத்திரம்‌ போற்‌ 
குவித 

அக்‌ கழே யிருந்த்கொண்டே அத்தேனடையைச்‌ 
சுட்டிக்‌ 

காட்டி ஈக்கனாற்போலத்‌, தலைவர்‌ தண்ணளி 
செய்யாரா 

யினும்‌ விரும்பாராயினும்‌, பலமுறை அவரைப்‌ 
பார்த்தல்‌ 


என்‌ மனத்திற்‌ இன்பத்தைக்‌ கொடுக்கும்‌: 


61. | ௫ ம அனி 
்‌.. [பரத்தையிற்‌ பிரிந்த தலைமகனது தூதாக 
வந்தார்க்‌ 
_ குத்தோழி யுரைத்தது. ] 
... தச்சனாற்‌ செய்யப்பட்ட சிறிய குதிரை 
பூட்டப்பட்ட: I 
- தேரில்‌ இவர்ந்து இன்பத்தை யடையா ராயினும்‌, 
கையா 
விழுத்து இன்பத்தையடையுஞ்‌ சிறுவர்களைப்போல்‌ 
; தலை 
வனைச்‌ சேர்ந்து தழுவி. 'இன்பமடையேமாயினும்‌, 
நல்ல 
தேர்களையும்‌ பொய்கைகளையு முடையதலைவன து 
நட்பை 
மேன்மேலும்‌ பெருகச்‌. . செய்து இன்ப 
மடைந்தேம்‌. 
அதனால்‌ வளைகள்‌. கழலாது: இறுகின. 
(தலைவன்‌. வந்து | 
மசெய்யததக்கது யாதுமில்லை.. என்பது குறிப்பு.) 


து.௰்பிசேர்‌£ரன்‌.. 


குறுந்தொகை வசனம்‌ 25 
62 


[இடக்தலைப்பாட்டின்கண்‌ தலைவன்‌ தன்‌ நெஞ்சிற்‌ 'ற்குக்‌ 
கூறியது.] 


காந்தள்‌ மலரையும்‌, தோற்றிய 
அரும்பிலிருந்துண்‌. கிய பருவ மலர்களாகிய 
முல்லைப்‌ பூக்களையும்‌, வாசனை 


பொருந்திய ்‌ இதழ்களையுடைய குவளை 
மலர்களோடு 
பொருந்தும்படி. கலந்து 
அழகியதாகத்‌ தொடுக்கப்பட்ட பெறாமை 


பொருந்திய மாலையைப்‌ போல, ஈல்ல வாசனையை 
யுடைய தலைவியின்‌ சரீரம்‌ தளிரைக்‌ காட்டிலும்‌ 
சிறந்தது. கழுவுதலுக்கும்‌ மிக இனிமையாக 
விருக்கும்‌. 
'சிறைக்குடியாந்கையார்‌. 
63 


[பொருள்‌ தேடவேண்டுமென்று துணிந்த 
நெஞ்சை நோக்கத்‌ தலைவன்‌ கூறியது.] 

இரவலர்க்கதலும்‌ இன்பங்களைத்‌ 
துய்த்த லும்‌ பொரு எற்றவர்கட்கில்லை யென்று 
நினைத்துப்‌ பொருள்‌ தேடுதற்‌ காம்‌ வினைகளை: மிக 
யோசிக்கின்றாய்‌. அப்பொருள்‌ தேடு 
தீற்காரியத்திற்கு “அழகிய மாமை நிற்த்தையுடைய 
தலை வியும்‌ வருமோ ? அல்லது என்னை மட்டும்‌ 
செல்லச்‌ சொல்லுகின்றாயோ ? நெஞ்சே 
சொல்லுவாயாக, 


உகாய்க்குடி கிழார்‌. 
ஒக ப்‌ 3 த, . . - 
[பீரிவிடையாற்றாமை கண்டு, 
வருவரெனச்‌ சொல்லிய தோழிக்குத்‌ தலைவி 
யுரைத்தது.| 


தோழி ! பல பசுக்கள்‌ நீண்ட 
தூரத்திற்குச்‌ சென்‌ 
றுள்ளனவாக. அவை தீங்கியிருத்தற்குள்ள 
புல்லிய இடத்‌ ன்‌ 
தை நோக்கி மாலை நேரத்தில்‌, 'மடப்பம்‌ 


பொருந்திய கண்‌ 

களையுடைய கன்றுகள்‌ தலை தூக்கப்‌ பார்த்து 
அவ்‌ 32 வருந்தினாற்‌ 

போன்ற, தம்‌ வரவு நோக்கிய துன்பத்தையுடையே 

மாதலை 


6 குறுந்தொகை வசனம்‌ 


அறிந்திருந்தும்‌, தூர தேசத்திற்குச்‌ சென்றவர்‌ 
இன்னும்‌ தூர தேசத்திலேயே இருக்கன்றார்‌.. 
கருவூர்க்‌ கந்தப்‌ பிள்ளை... 
5... 
[தலைவன்‌ வருவதாகக்‌. கூறிச்‌ சென்ற பருவம்‌ 
வந்த இடத்து வருந்திய தலைவி தோழிக்‌ குரைத்தது.] 
வலிய பருக்கைக்‌ கற்களினிடத்தேயுள்ள 
தெளி வுடைய நீரைப்‌ பருகிய ஆண்‌ மான்‌, 
இன்பத்தை யடைதற்‌ குரிய தன்னுடைய 
பெண்மானோடு களிப்பினாற்றுள்ளி' விளையாடவும்‌, 
வரராதிருக்கின்‌ ற தலைவர்‌ ; திரும்பி: வ்ரு தலை 
விரும்பி மிக வருந்தித்‌ தங்கும்‌ பொருட்டு இருந்தீரோ 
என்று கேட்பதற்கு வந்தாற்‌ போல, மழைத்‌ 
துளியைத்‌ 


தருகின்ற குளிர்ந்த கார்காலம்‌ வந்தது. I 
கோலவூர்க்கிழார்‌. 


66 ஆ த | 
'[பருவங்‌ கண்டு வருந்திய தலைமகளை நோக்கித்‌ 
தோழி. 
பருவம்‌ மறுத்துக்‌ கூறியது.] 
கற்கள்‌ விளங்கும்‌ பாலை நிலத்தைத்‌ தாண்டிச்‌ 
சென்ற 
தலைவர்‌, வருவதாகக்‌ கூறிச்‌ சென்ற பருவம்‌ 
வராமலிருக்க வும்‌, பருவமற்ற காலத்திலே 
பெய்யும்‌ மழையைக்‌ கார்‌. 
காலத்து மழையென்று நினைத்து, நெருங்கும்படி 
கொம்பு களில்‌ வரிசையாகப்‌ பூங்கொத்துக்களைப்‌ 
புலப்படச்‌ செய்‌ தன. ஆகையால்‌ 
அடிபரந்த.கொன்றை மரங்கள்‌. உண்மை . யாகவே 
அறியாமையையுடையனவாக விருக்கின்‌றன. 
கோவதத்தன்‌. 
67. அ 
[தலைவனது பிரிவையாற்றாத தலைவி, தலைவர்‌. 
நம்மை கினையாரோ என்று தோழிக்‌ குரைத்தது.] 


தோழி! கிளி, வளைந்த தனது 
அலகினிடத்திலே கொண்ட வேம்பினது விளக்கம்‌ 
பொருந்திய பழம்‌, புதிய 


குறுந்தொகை வசனம்‌ 
27 


பொற்கம்பியை இடையே செலுத்தும்‌.பொற்‌ 
கொல்லனது 
மூனை மாட்சிமைப்பட்ட கூரிய -கைந்ககத்திற்‌ 
கொண்ட 
பொன்னாபரணத்திற்குறிய: : ஒரு காசை ஒத்திருக்கும்ப்டி:. 
விளங்குகின்றதும்‌, நிலம்‌ கரிந்துள்ளதும்‌;  சள்ளியை 
யுடையதுமான. பாலை நிலத்தைக்‌ கடந்து சென்ற 
தலைவர்‌, ட என்னை நினைக்க மாட்டாரோ ? 
்‌ - அள்ஞூர்நன்முல்லை, 
த 68 
[பிரிவினிடத்துத்‌ தலைவி மெலிந்து கூறியது.] 
குறும்பூழ்ப்‌ பறவையின்‌ காலையொத்த 
செம்மையான 
காலையுடைய உழுந்தினது மிக முற்றிய 


காய்களை, மான்‌ 

கூட்டங்கள்‌ தின்னும்‌ பொருட்டுக்‌ கவரும்‌ 
அறிய: முன்‌: 

பனிக்காலத்திற்கு மருந்து, என்னை முன்பு 
சேர்ந்த அவ 

ருடைய மார்பேயாகும்‌ வேறு இல்லை. 


69. 
'அள்ளூர்ச்ன்‌ முல்லை; 


* [தலைவன்‌ இரவுக்குறியினிடத்து வருதலைத்‌ 
தோழி மறுத்தது.] | 
கரிய சண்களையும்‌ தாக்குதலையும்‌ . உடைய ஆண்‌ 

கு ரங்கானது இறந்து விடக்‌, கைம்மைத்‌ துன்பத்தை.யாற்ற 
மாட்டாத பெண்‌ குரங்கானது, தாவுதல்‌ 
பழகாத தன 

குட்டியைச்‌ கூற்றத்தினிடத்தலே ஒப்புவித்து . விட்டு, 
ஓங்கிய மலைப்பக்கத்தில்‌. தாவி உயிரைமாய்த்துக்‌ கொள்‌ 
ளும்‌ சாரல்‌ பொருந்திய  ஈாட்டையுடைய 
தலைவனே ! நடு. இரவில்‌ வரற்க. அங்ஙனம்‌ வரின்‌ 
நினக்கு யாதேனும்‌ தீங்கேற்படுமென்று நாங்கள்‌ 


வருந்துகின்றோம்‌. 
கடுக்தோட்‌ கரவீரன்‌.. 


[புணர்ந்து நீங்கக்‌ தலை வ ன்‌ தன்‌ 
நெஞ்சிற்குப்‌: புகன்‌,றத.] 


59 ... குறுந்தொகை. வசனம்‌ 


-ஓடுங்கய நெய்ப்பையுடைய கூந்தலையும்‌, ஒளி 

பொருந்‌ 

திய .. நெற்றியையும்‌ உடைய தலைவி, 
வாசனையையும்‌ 

தண்மையினையுமுடைய தன்மையன்‌. . . ஆயினும்‌ 
பிரிவுக்‌ 

காலத்தில்‌ துன்பத்தைத்‌ தருபவள்‌. 
இத்தன்மையளென்று 

அவளைப்‌ புகழ்ந்து பேசுதலே நானறியேன்‌. 
அவளுடைய 
. சொற்கள்‌ மிருதுத்‌ தன்மை வாய்ந்தன. 
யானவளைச்‌ 


“சேரும்போது பஞ்சணையைப்போல மிக ம ல்‌ 
லிய தன்‌ 
மையையுடையவள்‌ 
ஓரம்‌ போகியார்‌. 
[பொருள்‌ தேடுதலை "விரும்பிய நெஞ்சிற்குத்‌ 
தலைவன்‌ 
கூறியது. 


அரும்பிய . தேமலையுடைய அழகிய பெருமை 
வாய்ந்த 


.. இளமுலையையும்‌, பெரிய தோளையும்‌ குறுகிய 
இடையினையு 

.முடையவளும்‌, . கற்கள்‌ பொருந்திய 
காட்டையுடையவ 


ராற்‌ பெறப்‌ பெற்றவளுமாயெ தலைவி, எனக்கு 
உண்ணு 

தற்காம்‌ அமிழ்தமாகவும்‌  செல்வமாகவும்‌ 
விளங்கு 

கின்றாள்‌. ‘ 


கருவூர்‌ ஓதஞானி, 


72 

[வேறுபாடு கண்டு வினாய பாங்கனுக்குத்‌ தலைவன்‌ 
உரைத்தது.] 
.... இனிய மொழியினையும்‌ திரண்ட. மெல்லிய 
தோளி னயுமுடையளாய்‌, மலைப்பக்கத்திலுள்ள 
பருத்தி விளைத்த தினைப்புனத்தின்கண்‌ முதிர்ந்த 
தினைகளை யுண்ணவருங்‌ 
குருவியினங்களை ஓட்டுகின்றவளாய, ஒருத்தியின்‌ 
பெரிய குளிர்ந்த கண்கள்‌, மலரினை யழகில்‌ 

ஒத்துச்‌ சுழலும்‌ 

.தன்மையையுடையன. அவை அம்பினை யொத்து 
எல்லாரும்‌ அறியும்‌ வண்ணம்‌ எனக்கு நோயைச்‌ 
செய்தன. 


மளளனா. கு றுக்தொகை வசன்ம்‌ 


ப 29 
தீத 
[பகற்குறி இரவுக்குறிகளை மறுத்த தோழி 
தலைவி க்‌. 
குக்‌ கூறியது.) 


தோழியே! நீ தலைவனது மார்பையே 
விரும்புதலு 


டையை.  ஈன்னனது மல்ல காவன்‌ மரமாகிய 
மாமரத்தை 
வெட்டி, அவனது நாட்டிற்‌ சென்ற 


வஞ்சினத்தையுடைய 

கோசரைப்‌ போலச்‌, சிறிதளவு 
வன்கண்மையையுடைய 

சூழ்ச்சியும்‌ வேண்டும்‌. - நீ அதுபற்றி வருந்தற்க. 


பரணர்‌. 
74: 
... [தோழி ' தலைவன்‌ குறைமறாதவாற்றாற்‌ தலைவிக்குக்‌ 
கூறியது, ] 
அவிழ்த்துவிடப்பட்ட 
குதிரையின்‌ வேகத்தைப்போல,, 
வளைத்துப்‌ பின்‌ விடப்பட்ட பசிய மூங்கில்‌ 
ஆகாயத்திற்‌ 
செல்லும்‌ குன்‌. றத்தையுடைய நாட்டுக்குத்‌ 
தலைவன்‌, நாம்‌ 
. தன்னை நினைந்து மெலிதலை யறியானாகித்‌ தானும்‌ 
வேனிற்‌ 
காலத்தின்‌ வெம்மையை ஆற்றாத 
இடபத்தைப்போல.. 
்‌ நமது மாட்சிமைப்பட்ட 


நலத்தை விரும்பி மெலிந்தான்‌. 
விட்ட குதிரையார்‌. 
அதத்‌ | 75 
[தலைவன்‌ வரவுணர்த்திய பாணனுக்கு 
தீ தலைவி 
கூறியது] 
' பாண ! தலைவரது வரவை நீ கண்டாயோ £ 
அன்றிக்‌ 
கண்டாரிடத்திருந்துங்‌ கேட்டாயோ? 
யாரிடத்திருந்து 
மறிந்தனை ? உண்மையை அறிய விரும்பினேம்‌. 
ஆதலின்‌ 
சொல்லுவாயாக ! சொன்னால்‌ வெள்ளிய 
கொம்பை 
யுடைய யானைகள்‌ சோனையாற்றிற்‌ படிந்து 
விளையாடும்‌ 
்‌...செல்வமிக்க. பாடலிபுத்திர 
நகரத்தைப்‌ பெறுவாயாக ! 
படுமரத்து மோசி£ரனார்‌. 
80. | கு றுந்தொலை வசனம்‌ 


ர ர. 

ப்‌ [பிரிவை யுணர்த்தச்‌ சென்ற தோழியை 
நோக்கித்‌ 

தலைவி கூ றியது]. 

... மலையிலுள்ள . சேம்பினது அசையும்‌ வளவிய 
இலை 
யைப்‌, பெரிய யானையின்‌ காதுபோலத்‌ தோன்றும்படி. 
தடவிக்‌ குளிர்ச்சியையுடைய வாடைக்‌ காற்று அசைதற்‌ 
குரிய மிக்க பனியையுடைய முன்‌ பனிக்காலத்தில்‌, நடுங்கு 
தற்குக்‌ காரணமாகிய துன்பத்தை நானடையும்படி, கன்‌ 
மலைபோலோத்த மார்பையுடைய தலைவர்‌, காந்தள்‌ வேலி 
யோங்குற மலைபொருந்திய நல்ல நாட்டிடத்துப்‌ பிரிந்து 
போவாரென்று கூறுகின்றனர்‌. ட 


இள்ளிமங்கலங்கிழார்‌. 
7 
[பிரிவின்‌ கண்‌ ஆற்றாத தலைவி தோழிக்குக்‌ 
கூறியது. 


தோழி ! ஒன்று சொல்‌,லுவேன்‌ கேட்பாயாக ! கொடிய 
பாலை நிலத்தில்‌ இறந்த வழிப்போக்கர்களுடைய யாக்‌ 


கையை மறைத்த 'தழையைச்‌, செயற்கையாக இட்ட 
குவிய” லானது, உயர்ந்த நல்ல யானைக்குப்‌ 
பொருந்திய நிழலாக விளங்கும்‌ பாலை நிலத்தில்‌ 
சென்ற தலைவர்‌ : திறத்தில்‌, 
மெலிந்தனவாகிய பரந்த என்‌ மல்‌ லிய 
தோள்கள்‌ தவறுடையனவெனின்‌ சிறிதும்‌ 
தவறில்லாதன. 
மதுரை மருதன்‌ இளநாகனார்‌, 
78. 
[பாங்கன்‌ தலைவனை ரோக்கிப்‌ பகர்ந்தது.] 

்‌ பெரிய மலையினுச்சியிலுள்ள நெடிய வெள்ளிய 
அருவி 
யானது, அறிவு பொருந்திய கூத்தரது 
முழவைப்போல ஓஒசையைச்‌ செய்து பக்க 
மலையின்கண்‌ வீழும்‌ விளங்கு கின்ற 
மலையையுடைய தலைவ! காமம்‌, நன்மையைச்‌ 


குறுக்தொகை வசனம்‌ | 
சிறிதும்‌ உணரார்‌ மாட்டும்‌ சென்று தங்குகின்ற 
அறிவின்‌ மையை யுடையது, ..ஆதலின்‌-அது 


வெறுக்கத்‌ தக்கது. 
நக்கீரனார்‌. 
79 கர 
[பொருள்‌ வயிற்‌ பிரிந்த தலைவனை நினைத்த 
தலைவி தோழிக்குச்‌ சொல்லியது. ] 
தோதஜி! பிரிதற்கு காம்‌ ஒருப்படேமென்ற 
தவற்றி னாற்‌ சொல்லாது செல்லுதலில்‌ 
வல்லவராகிய தலைவர்‌, காட்டு யானையால்‌ 
பட்டை விரும்பி யுண்ணப்பட்ட 
பொரிந்த அடியையுடைய ஓமை மரத்தினது, காற்று 
மோதும்‌ கீண்ட கிளையின்‌ அசைதலையுடைய வற்றற்‌ 
கொம்பிலேறி, ஓய்‌ யென்று புலம்புகற குரலையுடையன 
வாகிய அண்புறாக்கள்‌ பெண்புறாக்களை யழைக்கும்‌ 
பாஜ நிலத்திற்‌ பொருந்திய அழயெ குடிகனைபுடைய 
சிற்றூரில்‌ தங்கினாரோ.? 
குடவாயிற்ரேனக்கன்‌. 


80 
[தலைவிக்குப்‌ பாங்காயினார்‌ 
கேட்பப்‌ பரத்தை சாற்றி 
யது.] 


காம்‌, எமது கூந்தற்கண்‌ ஆம்பலினது புறவித 
ழொடிர்த முழுப்பூவைச்சூடி, அதிக நீர்‌ வரப்பெற்ற பெரிய 
அறையை விரும்பிப்‌ புனல்‌ விளையாடலைச்‌ செய்வாம்‌ 
சேர்கின்றேம்‌. தலைவி இங்ஙனம்‌ வினையாடுதலை யஞ்சு 
வாளாயின்‌, வெம்போரில்‌ பகைவரை ஈடு நிலை யுண்டாகும்‌ 
“படி  வஞ்சியாது . எதிர்‌ நின்று கொல்லும்‌, பல வேற்‌ 
படையை யுடைய எழினியென்னும்‌ உபகாரியினது, போர்‌ 
முனையிடத்தேயுள்ள பசுக்களின்‌ வரிசையைப்‌ போலத்‌, 
தன்‌. கொழுஈன்மார்பைச்‌ சுற்றத்தாரோடும்‌ காத்துக்‌ 
கொள்வாளாக. ட ல்‌ ப்ட்‌ டக்க 
நலன்‌ 1 பட்ட ஒளவையார்‌, 


92 குறுந்தொகை வசனம்‌ 


8i 4 ப்‌ ர. 
- [தோழியிற்‌ கூட்டங்‌ கூ டிப்‌ பிரிந்ததலைவனுக்குத 


தோழி கூறியது.] 
இவள்‌, சின்சொல்லை யேற்றுக்‌ கொண்ட என்‌: சொல்‌ 
- லேத்‌. தெளிந்து, பசிய அரும்புகளை யுடைய ஞாழல்‌ மரத்‌ 
இனது பல ளைகளடர்ந்த ஒரு பக்கத்தில்‌, புதிதாக 
விருந்த தன்‌ பெண்மை நலத்தை இழந்ததனா. லுண்டான 
தனிமையையுடையள்‌. நிலவையும்‌: இருளையும்‌ போலப்‌ 
புலால்‌: நாற்றம்‌ வீசும்‌ அலைகளையுடைய கடலும்‌, அதன்‌ 
கரையிலுள்ள சோலையும்‌ காணப்படுகற மடல்கள்‌ 
தாழ்ந்த பனைமரங்களையுமுடைய எமது சிறிய நல்ல ஊர்‌ 
அதோபார்‌. இனி எம்மை மறவாது நினை த்தல்‌ வேண்டும்‌. 
. வடமவண்ணக்கன்‌. 


82 


[பருவங்கண்டு வருந்திய தலைவி வருவரென்று. வற்‌ 
புறுத்து்‌ தோழிக்குச்‌ சொல்லியது. |] 
தோழி ! மலைப்பக்கத்திலுள்ள பெரிய தினைப்புனத்தி 
"லுள்ள குறவனது சிறிய தஇனையரிந்த மறுகாலிடத்தில்‌, 
கொழுவிய அவரைக்‌ கொடி மலருகின்‌ற அரிய பனியை 
யுடைய முன்பனிக்‌ காலத்திலும்‌ வராத தலைவர்‌, நீளத்தை 
யுடைய வளைந்த கூந்தலை வ௫ர்ந்து முதுகைத்‌ தடவி 
அழேலென்று கூறி, முன்பு ஈமது அழுத கண்ணைத்‌ தடைப்‌ 
பர்‌. இப்பொழுது அவர்‌ எத்தன்மையை யுடையவராக 
இருக்கின்றாரோ ? ப க ர்‌ பக்‌ 
கடுவன்மள்ளன்‌ . 


் 83. வம்‌ வ்‌ 
்‌ [தலைமகன்‌ வரைர்தெய்துதல்‌ உணர்த்திச்‌ செவிலியைத்‌ 
தோழி வாழ்த்தியது.] 
தமதில்லத்தின்‌ கண்ணிருந்து தமது பொருளை . உண்‌ 
டாற்‌. போன்ற இன்சுவையைத்‌ தருவனவாகிக்‌, கை 
குறுக்தொகை வசனம்‌ 38 
தோறும்‌ இனிய பழங்கள்‌. தொங்குகின்ற 
பலாமரங்களை யுடைய உயர்ந்த மலைகாடனை, 
வரைதற்குரிய பொரு ளோடு வருவானென்று 
கூறிய அன்னை, பெறுதற்கரிய அமிஹ்தமே, 
உண்ணும்‌ உணவாகப்‌ பெரும்புகமுடைய 
சுவர்க்கத்தைப்‌ பெறுவாளாக, 
வெண்பூதன்‌. 
[உடன்‌ போக்கின்பின்‌ செவிலித்தாய்‌ 
உரைத்தது.] 
... .சுழலும்படி யிட்ட தோள்வளையையுடைய 
ஆயென்‌ னும்‌ : வள்ளலது, மேகந்தவழுகன்ற 
பொதிய மலையின்‌ வேங்கை 


காந்தள்களினது மணத்தை வீசி, ஆம்பல்மலரைக்‌ 
காட்டிலும்‌ குளிர்ச்சியையுடையளாகிய என்‌ மகள்‌ 
ஒரு முறை நான்‌ தழுவிய தோடமையால்‌, 
மறுமுறையும்‌ தழு விய காலத்து 
வியர்த்தே னென்று கூறினாள்‌. கான்‌ தழு வியது 
அவளுக்குத்‌ துன்புண்டாகியதன்‌ காரணத்தை 
அப்பொழு தறிந்திலேனாயினும்‌ _ 
இப்பொழமுதறிர்சேன்‌. 

மோசிவீன்‌. 

85. 


[வாயில்‌ வேண்டிச்‌ சென்ற . பாணனுக்குத்‌ 
தோழி I 
கூறியது.] 

'' ஊரினுள்ளிருக்கும்‌ குருவியின்‌, துள்ளிய 
நடையை யுடைய .. ஆண்பறவையானது, 
சூன்‌ முதிர்ந்த பெண்‌ குருவிக்குப்‌ 
பொறையுயிர்த்தற்குரிய இடத்தை ,யமைக்‌ கும்‌ 
பொருட்டுத்‌, தேன்‌ பொதிதலைக்‌ கொண்ட 


இனிய கோலையுடைய கரும்பின்‌ வாசனை யற்ற 
வெண்மலரைக்‌ கோ தியெடுக்கும்‌ 
புது வருவாயையுடைய ஊருக்குத்‌ தலை வன்‌, 
பாணனது வாய்ப்‌ பேச்சளவில்‌ தான்‌ - எல்லாரினும்‌ 
இனியன்‌. தலைவி . மாட்டுப்‌ .. பேரன்பினை. 
யுடையன்‌: 
(உண்மையில்‌ இங்ஙனம்‌ அல்லன்‌). 

வடமன்‌ தாமோதரன்‌. 


இ ்‌ குறு்தொகை' வச்னம்‌ 


86. 
ம்துலென்‌ கவன்ற தோழிக்குத்‌ தலைவி 
சொல்லி 
யது]. 
மழைத்துளி மிகுந்து வாடைக்காற்று வீசித்தாவுகன்‌ ற 
்‌ கூதிர்ப்பருவத்தின்‌ நடு இரவில்‌, எருதானது 
ஈயொலிக்குந்‌ 
. தோறும்‌ அலைக்கின்‌ ற நாவினாற்‌ 


சப்திக்கும்‌ கொடிய மணி 
யின்‌ மெல்லிய ஓசையைத்‌, தடுக்கப்பட்ட நீர்‌ உடைந்து 
துளித்துளியாக விழுகின்ற செவ்வரி பரந்த குளிர்ந்த கண்‌ 
(னோடும்‌, தாங்குதற்கரிய 
காமகோயோடும்‌ தனிமை. வருத்‌ 
' துதலாற்‌ கலங்கிக்‌ கேட்டு வருந்துவார்‌ என்னை 
யல்லாமல்‌ | 
'வேறு மகளிரும்‌ உள்ளார்களோ £2 


வெண்கொற்றன்‌. 
87 
[சூள்‌ தப்பிய தலைவனைத்‌ தெய்வம்‌ 
ஒறுக்கா திருத்தற்‌ 


பொருட்டுத்‌ தலைவி தெய்வம்‌ பராயது.] 
மன்றத்தின்‌ கண்ணுள்ள மரத்திற்றங்கும்‌ பிறருக்கு 
அச்சம்‌. வித்தல்‌ முதிர்ந்த தெய்வம்‌, கொடியோரை 
வருத்துமென்றுயர்ந்தோர்‌ கூறுவர்‌. எந்‌ தலைவர்‌ அத்‌ 
தெய்வத்தாலொறுத்தற்குரிய கொடுமையையுடையவ 
ரல்லர்‌. என்‌ நெற்றி நான்‌ அவரை விரும்பியதாற்‌ பசந்‌ 
தது. மனம்‌ அவர்‌. 'இறத்து நெகிழ்ந்தமையால்‌ மெல்லிய 
என்‌ தோள்‌ மெலிவுற்றது. 
ன கபிலர்‌. 


. 85 ன்‌ 
[தலைவன்‌ இனி இரவிலே வருவானென்று தோழி 
தலைவிக்குக்‌ கூ றியது.] 
தோழி! சப்திக்கின்‌ம வெள்ளிய அருவியையுடையம்லை 
காடன்‌, சிறிய கண்ணையுடைய பெரியகளிறு. வலிமையை 
யுடைய புலியைத்தாக்கிப்‌; பழைய வலி சோர்தற்கிடமாகிய, 
மக்கள்‌ . அடைதற்கரிய சாரலின்‌ வழியே இடையிரவில்‌ 


குறுந்தொகை வசனம்‌ த்‌ ப்‌ 


வருதலையும்‌ செய்வான்‌. நாம்‌ அவன்‌ வரும்பழிக்கு 
காணு | 


தல்‌ கூடாது. a ப 
த்‌ மதுரைககதககணணன. 
85 ப 
[தலைமகன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ தோழி 
தன்னுள்ளே 


சொல்லுவாளாய்ச்‌ சொல்லியது. , 

பெரிய ஆபரணத்தை யுடைய சேரனுக்குரிய 
அச்சம்‌ 

தருதல்‌ மிகுக்த கொல்லிமலையிலுள்ள கரிய 
கண்களை 

யுடைய தெய்வம்‌, அம்மலையின்‌ மேற்குப்‌ 
பக்கத்திலெழுதிய 


கல்ல இயல்பையுடைய பாவையை யொத்த 
இந்த மெல்‌ 
லிய இயல்பையுடைய தலைவி, தலைவன்‌ பெயரைப்‌ 
பாடி இடிப்பாளாயின்‌, . பரந்த அடியினையுடைய . உர 
லினது பகுவா யிடத்துத்‌ தானியம்‌ 
இடிக்கும்பொழுது 
பாடும்‌ வள்ளைப்‌ பரட்டைக்‌ குறித்து அயலார்கள்‌ 
கறை 
, கூறுதலையுஞ்‌ செய்வார்கள்‌. 
அறியாமையையுடைய இவ்‌ 
வூரினர்‌ கூறும்‌ சொற்களின்‌ பொருட்டு 
கோதலாஜற்‌ பயன்‌ 
யாது? 
'பரணா. 
ப 90 . 
[வரைவு நீடித்த இடத்து ஆற்றாளாய 
தலைவிக்குத்‌ 
தலைவன்‌ சிறைப்‌ புறமாகத்‌ தோழி கூறியது ] 
- தோழி! சூல்‌: முற்றி : மிளகுக்‌ கொடி வளர்கின்ற 
மலைப்பக்கத்தில்‌ இரவில்‌  முழக்கத்தைச்‌ செய்த மேகத்‌ 
இனது பெரிய மழைக்கால்‌ வீழ்ந்தனவாக. மிகுந்த மயிரை 


யுடைய ஆண்‌ குரங்கு திண்டியதனால்‌ ஈழுவிய 
பூமண த்தை 


வீசும்‌ பலாப்பழத்தை, மலையிலிருந்து இழியும்‌ அருவியான து 

நீருண்ணுர்‌ துறைக்கட்‌ கொண்டு செல்லுகின்ற 
குன்று 

களுள்ள நாட்டையுடைய தலைவனது ஈட்பு, 
நினது மெல்‌ 
. ஜிய தோள்களை மெலியச்‌ செய்தும்‌ அமைதியைத்‌ 
தந்தது, 

இது: எத்தன்மையது? 

மதுரை எழுத்தாளன்‌ சேந்தன்‌ பூதன்‌. 


26 _.. குறுந்தொகை வசனம்‌ 


்‌ 91 ப 
.. பரத்தையிற்‌ பிரிந்து வந்த தலைவன்‌ மாட்டுத்‌ தன்‌ 
நெஞ்சஞ்‌ சென்றதை யறிந்த தலைவி தன்‌ நெஞ்சிற்குச்‌ 
சொல்லியது.] 
... நெஞ்சே ! ஐன்றோடொன்‌ றிணைதலையுடைய 
பிரப்பங்‌ 
கொடியின்‌ புறத்தே வரிகளையுடைய விளைந்த 
பழத்தை, 


ஆழ்ந்த நீரையுடைய குளத்திலுள்ள கெண்டை மீன்‌ 
கெளவுதற்டெமாகிய தண்ணிய நீர்த்துறைகளையுடைய 
ஊர்த்தலைவனுக்குரிய மனைவியாக நீ யிருப்பின்‌, மின்‌ மனத்‌ 
இல்‌ துன்பம்‌ பலவாக ஆகுக. ஒழியாது கொடுக்கும்‌: 
மேகம்‌ போன்று கைம்மாறு கருதாத 
வண்மையினையுடைய 
கையையும்‌; விரைந்த நடையையுடைய 
ஆண்யானைகளையும்‌, 
உயர்ந்த: தேர்களையுமுடைய 
அதியமானஞ்சியின து : அச்‌ 
சத்தைச்‌ செய்யும்‌ போர்க்களத்தில்‌ உள்ள, 
இரவையுடைய 
ஊரிலுள்ளார்‌ போல்‌ நீதுயிலும்‌ நாட்கள்‌ 
சிலவேயாகுக. 
ஒளவையார்‌. 
அ 92 
[காமம்‌ மிக்க கழிபடர்‌  கிளவியால்‌ 
ஆற்றேனென்ப து 
படச்‌ சொல்லியது. ] 
ஞாயிறு மறைந்த அகன்ற 
இடம்‌ பொருந்திய ஆகா 
யத்தில்‌ வளைந்த சிறகுகளையுடைய பறவைகள்‌, 
தாம்‌ தங்‌ 


கும்படி யுயர்ந்த; வழியினருகில்‌ வளர்த்த 
கடம்பின்‌ கண்‌ 

ணுள்ள கூட்டிலிருக்கும்‌ குஞ்சுகளின்‌ 
வாயினுள்ளே 

செருகும்‌ பொருட்டு, இரை கொண்டமையின்‌ 
விரைந்து 

செல்லும்‌ அவை இரங்கத்தக்கன. 


தாமோதரன்‌. 
்‌ 95 
ட தலைவன்‌ தூதாக வந்த தோழிக்குத்‌ தலைவி 
கூறியது.] | 
தோழி/ நல்ல பெண்மை நலக்‌ 


தொலையவும்‌. சரீர 
அழகு குறையவும்‌,  இனியவுயிர்போனாலும்‌ 
அவர்பாற்‌ 


குறுக்தொகை வசனம்‌ 
87 
பரிவு மிகுந்த சொற்களைச்‌ சொல்லற்க. : அவர்‌ 
நமக்குத்‌ தாயும்‌ தந்தையுமல்லரோ 7 அன்பில்லாத 
பொழுது ஊட்‌ அண்டாவது எதன்‌ பொருட்டு ? 
அள்ளூர்‌ நன்முல்லையார்‌. 


94 
[தோழிக்குத்‌ தலைவி ஆற்றுவேனென்பது படச்‌ சொல்‌ 
லியது. ] 
பெருங்குளிரையுடைய 
மழைக்காலத்தில்‌ மலரவேண்‌ 
டிய பிச்சியின்‌ அரும்புகள்‌, 
அ றிவின்மையினால்‌ மலர வேண்‌ 
டிய காலத்திற்கு முன்பே மலர்ந்தன. இவற்றின்‌ அறி 
்‌ யாமையைக்‌ கண்டு நானோ மயங்குவேன்‌ ? மயங்கேன்‌ அயி 
னும்‌; என்னைப்‌ பிரிந்திருக்கும்‌. என்‌ தலைவர்‌, 
அருவிகள்‌ 
மலையினின்றுர்‌ தத்தி விழும்படி கூட்டமாகும்‌ 
பெரிய 
மேகத்தினது ஒலிக்கும்‌ ஒசையை நள்ளிரவில்‌ 
கேட்டால்‌, 
பிரிவால்‌ வருந்திக்‌ கொண்டிருக்குமவர்‌ அதிகமாக்‌ 
வருந்து 
வார்‌ என்றே கலங்குகின்றேன்‌. 


கந்தக்கண்ணன்‌. 95 
[தலைவன்‌ பாங்கனிடத்திற்‌ சாற்றியது ] 


. பெறிய ம்லையினிடத்தும்‌ நின்று. இழிந்துவரும்‌ 
பரிசுத்த 

மாகிய வெள்ளிய. அருவி, பாறைகளின்‌. 
வெடிப்புகளில்‌ 

ஒலிக்கும்‌ பல மலரையுடைய சாரலில்‌ 
உள்ள: சிறிய ஊரில்‌ 

வசிக்கும்‌ குறவனுடைய பெரிய தோளையுடைய ஒரு 
மகளி 

ன்து நீரைப்‌ போன்ற மெல்லிய தன்மை, ௦ 
கருப்பை 

யொத்த என்‌ வலிமையை அழித்தது. 

கபிலர்‌. 98 


- [தலைவனை இயற்பழித்த காலை தலைவி கூறியது. ] 
நல்ல நெற்றியையுடையாய்‌ 1 
அருவி யிடத்து வளர்ந்த வேங்கை மரங்களையுடைய 
பெரிய மலைகள்‌ . பொருந்திய 


38 குறுந்தொகை வசனம்‌ 


நாட்டிற்குத்‌ தலைவன்‌ திறத்து நானென்ன செய்வேனென்று 
கூறி அவனைப்‌ பழிக்கின்றாய்‌. நான்‌; நீ கூறியதை விளை 
யாட்டென்று நினைத்திராவிடின்‌ நீ என்ன பாடு படுவாய்‌ £ 
அள்ளூர்‌ ஈன்முல்லை. 

97. 
[வரைவு நீட்டித்த காலை தலைவி தோழிக்குச்‌ சொல்லி 


யது.] 

நானிவ்விடத்தில்‌. தனியே இருக்கின்றேன்‌. என்‌ 
'பெண்மை நலம்‌ குறையாத வருத்தத்தோடு கடற்கரைச்‌ 
சோலையிடத்திலிருக்கறது. தலைவன்‌ தன்னுடைய ஊரி 


னிடத்துள்ளான்‌. எங்கள்‌ இரகசியம்‌ பரவுதலடைந்து 


ஊரம்பலத்‌ இற்கு வந்துவிட்டது. 
வெண்பூதி. 
98. 
[பருவங்‌ கண்டு வருந்திய தலைவி 


தோழிக்குக்‌ 
கூறியது.] 


“தோழி ! நமது தோட்டத்திலுள்ள நீரொழுகுகன்‌ ற 
பசிய பு.தலினிடத்துத்‌ தழைத்துப்‌ படர்ந்ததும்‌, மாரிக்‌ 
காலத்தில்‌ மலரும்‌ தன்மை வாய்ந்ததும்‌ ஆகிய பீர்க்கன்‌ 
மலர்கள்‌ சிலவற்றைக்கொண்டு; தலைவரை நெருங்கிச்‌ 
சென்று, தலைவி இவ்வலரைப்போன்‌ ற பசலையை. அடைந்‌ 
தாள்‌ என்று, தலைவர்பாற்‌ சொல்லுவாரைப்‌ பெத்துக்‌ மிக 
நலமாக விருக்கும்‌, 

கோக்குளமுற்றன்‌. 


99. 

[பொருள்தேடி மீண்ட தலைவன்‌, பிரிந்திருந்த காலை 
எம்ணீ நினைத்தீரோ என்ற-தோழிக்குச்‌, 
சொல்லியது. ] 

உயர்ந்த மரத்தினை து 
கொம்பைத்‌ தொட்டுப்‌ பெருகும்‌ வெள்ளம்‌ பிற்கு 
கையால்‌ இறைத்துண்ணும்‌ அளவு சிறுத்‌ துச்‌ 
சென்றதுபோல, - வெள்ளத்தைப்‌ போன்ற பெரிய 


குறுந்தொகை: வசனம்‌ 


89 


காமம்‌, இங்கு யான்‌ வருதலால்‌ முடிவடையும்படி 

நான்‌ 
நினைத்தேனல்லனோ? நினைத்து மீட்டும்‌ மீட்டும்‌ 
மிக நினைவு கூர்த்தேன்‌ அல்லனோ? நினைவு 
கூர்ந்து உலகத்‌ தியல்பை எண்ணி மயங்கினேன்‌ 
அல்லனோ £ 


100 


ஓளவையார்‌. 


[ தலைவன்‌ பாங்கனிடத்தில்‌ மலைவாணர்‌ 
மகளாற்கா முற்றதாகக்‌ கூறியது.] 

அருவிபாயும்‌ பரந்த நிலத்தில்‌ மலை. நெல்லை விதைத்து, 
இடையிற்‌ களையாக முளைத்த பெருத்த இலையையுடைய 
மலை மல்லிகையோடு பசு மரலைக்‌ களைந்தெறியும்‌ காந்தள்‌ 
வேலியையுடைய சிறிய ஊரிலுள்ளார்‌, படிப்பின்‌ கறு 
கண்மையையுடைய யானைத்‌ தந்தத்தை விற்றுண்ணுதற்‌ 
கிடமாகிய, வல்வில்‌ ஓரியினது கொல்லிமலையின்‌ மேற்குப்‌ 
பக்கத்திலுள்ள பாவைபோல நான்‌ கண்டு விரும்பிய மகள்‌ 


அறியாமையை யுடையள்‌. ஆயினும்‌ அவளது 
மூங்கிலைப்‌ போலப்‌ பருத்த கோள்கள்‌ 
தீழுவுதற்கரியன. 3 
கபிலர்‌. 
103 
[தலைவன்‌ இல்லறம்‌ நடத்தும்போது தலைவியின்‌ இன்‌ 
பத்‌ தன்மையைத்‌ தலைவியின்‌ தோழி 
முதலாயினோர றியச்‌ சாற்றியது.] 
விரிந்த அலைகளையுடைய பெரிய கடலாற்‌ 
குழப்பட்ட வளைந்த இப்பூவுலக வின்பமும்‌, 
அருமையான தான தருமங்‌ களாற்‌ 
பெறப்படுகிற சிறப்பினையுடைய தேவருலகத்தின்ப 
மும்‌, ஆகிய இரண்டும்‌; தாமரை மலரை 
யொத்தமை யுண்ட கண்களையும்‌, பொன்னினை 
கோடுகளை யுடையவல்‌ குலையும்‌ 
பெற்ற, தலைவியினது தோளோடு தோள்‌ மாறுபடத்‌ தழு 


40 ்‌..... குறுந்தொகை வசனம்‌ 
வும்‌ : -நாளிலடையும்‌ . இன்பத்தோடு ஒருங்கு 


வைத்தா ராய்க்தா லும்‌ ஒப்பாகா. 
பரூஉமோவாய்ப்ப.துமன்‌. 


102- 

[தலைவன்‌ பிரிந்து அதிக நாள்‌ நீடித்தானாக, அக்காலை. 
ஆற்றாளெனக்‌ கவன்‌ ற தோழிக்கு, யான்‌ எவ்விதம்‌ ஆற்று 
வேனெனத்‌ தலைவி சாற்றியது. 

தலைவரை யெண்ணினால்‌ என்‌ மனம்‌ வேகும்‌. நினையா 
இருப்பேனாகில்‌,; இருத்தல்‌ எனது வலிமைக்கு உட்பட்ட 
தன்று. ஆசை நோயோ என்னைத்‌ தன்புறச்‌ செய்து, 
அகாயத்தைச்‌ சென்று தோய்வ தொத்தமிகுதியையுடை 
யது. எம்மாற்றமுவப்பட்ட தலைவர்‌ நல்ல தன்மையுடைய 
வரல்லர்‌. ப்‌ 


ஒளவையாா. 
105 
[தலைவன்‌ வருவதாகக்‌ : கூறிச்‌ சென்ற பருவம்‌ வந்த 
பின்பும்‌, வாராமை கண்டு. வருந்திய தலைவி தோழிக்குச்‌ 
'சொல்லியது.] 
தோழி! .அதிக நீரால்‌ நிறையப்பெற்று 
அஞ்சுதற்‌ கேதுவாகிய துனியைத்‌ தருஞ்‌ 
சேற்றினிடத்தே மீன வுணவை 
யாராய்கன்‌ றதும்‌, முள்ளு முருங்கைப்பூவின்‌ 


இதழைப்போன்ற மெல்லிய தூவியையு/டைய 

து ம்‌, செம்மையாகிய அலகையுடையதுமாகிய 

நாரைக்குத்‌, துன்‌ புண்டாகும்படி. அரவுனெற 

நீர்த்துளிகளையுடையதும்‌, பிரிந்தார்‌ 

துன்பத்தை யடைதற்குக்‌ காரணமாகிய வாடைக்‌ 

காற்றையுடைய கூதிர்க்காலத்திலும்‌, ஈம்தலைவர்‌ 

வராதவ்‌ ரானார்‌. . ஆகையால்‌ யான்‌ 

வாழ்வேனல்லனாயினேன்‌. 

வாயிலான்‌ தேவன்‌. 
104 ழ்‌ 
[தோழிக்குப்‌, பிரிவின்கண்‌ 
சொல்லியது. ] 


ஆற்றாளாகிய தலைவி 


கு றுக்தொகை வசனம்‌ 
41 


. தோழி ! நம்‌ தலைவர்‌ நூலில்லாத முத்து 
வடத்தி 


னின்று முதிருன்ற முத்துக்களைப்‌ போலக்‌, குளிர்ந்த 
பனித்துளிகள்‌ துளிக்கக்‌ குளிர்ந்த தாளியறுகின்‌ 
கொடியை விடியற்கரலத்திற்‌, பசுக்கள்‌ மேயும்‌ 
பனிக்‌ காலத்தில்‌ பிரிந்து சென்றனர்‌. அவ்விதம்‌ 


பிரிந்து சென்ற நாட்களும்‌ பலவாயின. 
நான்‌ எங்கனம்‌ பிரிவை யாற்று வேன்‌ 2 
மத்திம 
105 


[மணம்‌ புரிதல்‌ நீட்டி த்தலைக்‌ கண்ட தனை தோழிக்‌ 
குச்‌ சொல்லியது. 

தோழி / வற்றக்‌ 
தோட்ட்த்திலுண்டாகிய பொன்னைப்‌ போன்ற சிறு 
தினையில்‌, புதியதை யுண்ணுங்‌ கடவுட்குப்‌ 
பலியாகவிட்ட -வளப்பம்‌ பொருந்திய கதிரைத்‌ 
தெரியாமலுண்ட மயில்‌, தேவராட்டி 
வெறியாடுகின்ற அழகைப்‌ போல வெம்மையுற்று 
நடுங்குதற்கு இடமாகிய தெய்வங்கள்‌ வசிக்கும்‌ 
மலை நாட்டையுடைய தலைவனது சிரேகம்‌, நீர்‌ 
மிகுந்தகண்களோடு நாம்‌ நினைந்து துன்புறு தற்கு 
இடமாகியது. 

ஈக்கீரர்‌. 106 
[தலைவன்‌ தூதுகண்டு தலைவி தோழிக்குக்‌ 


கூறியது.] 


தோழி ! புல்லிய விழுதையுடைய 
இற்றிமரத்தினது வெள்ளிய வேர்‌ ; மலையிலுள்ள 
கற்களிற்‌ படர்ந்து மலை யருவியைப்‌ போலத்‌ 
தோன்றும்‌ நாட்டையுடைய தலைவன்‌, மாசற்ற 
நெஞ்சினால்‌ நினைந்து கூறிய சொற்களைக்‌ கூறும்‌ 
தூது நம்மிடத்திற்கு வந்தது. . நாமும்‌ அத்தூதை 
நெய்‌ யைப்‌ பெய்த இயைப்போல 
ஏற்றுக்கொண்டு, அவன்‌ எம்மை மணந்த 
காலத்தில்‌ வைத்திருந்த அன்பினை இப்‌. பொழுது 
முடையே மெனக்கூ றித்‌ தூதுவிடுவோம்‌. 
ம த , கபிலர்‌. 
42 குறுந்தொகை வசனம்‌ 

107. 

[தலைவி காமம்‌ நீங்கப்‌ பெறாத நிலையாற்‌ சேவலைச்‌ 
சபித்தது.] 

- குவிந்த கொத்துக்களையுடைய செங்காந்தளின து ஒளி 
மிக்க பூவைப்போன்ற தொகுதியான சிவந்த கொண்டை 
யையுடைய கூட்டங்கொண்ட சேவலே! ஆழமாகிய 
நீரினா அண்டாகும்‌ புதிவருவாயையுடைய 
தலைவனொடு வதிந்‌ திருந்த இன்‌ பத்தைத்‌ 
தரும்‌ இனிய துயிலில்‌ கின்று எம்மை 8: எழுப்பினாய்‌ ; 


மிக்க இருளுடைய நடு .இரவில்‌ வீட்டி 
அள்ள எலிகளைச்‌ இன்னத்‌ தேடும்‌ பூனையின்‌ குட்டிக்குச்‌ 
சிலகாள்‌ உணவாகி மிகுந்த துன்பத்தை யெய்துக. 
 மதுரைக கணணனூா. 
108 
[பருவங்‌ கண்டு அழிந்த தலைவி தோழிக்குக்‌ 
கூறியது.] 
தோழி! மேகங்கள்‌ .விளையாடுங்‌ குன்று 
பொருந்திய 
சிற்றூரினிடத்து,. மேயும்படி சென்றிருந்த பசுக்கள்‌ தம்‌ 
கன்றுகளை நினைந்து செல்ல, முல்லை நிலத்தில்‌ பசிய இலை 
களையுடைய முல்லையினது குற்றுமற்ற: சிறந்த பூ செவ்‌ 
வானத்தைப்‌ போல அழகைக்‌ கொண்டது. தலைவர்‌ 
னக | வரா 
விடின்‌ இக்கார்‌ காலத்தே கான்‌ பிழைக்கமாட்டேன்‌. 
வாயிலான்றேவன்‌. 
109. 
[ தலைவன்‌ வரைர்தாலன்‌ நி நின்‌, வேறுபாடு நீங்கா 
தென்று தோழி தலைவிக்குக்‌ கூறியது. ] | 
வளைந்த காலையுடைய இரு மீனின்‌, 
வளைந்த. முது 
கைக்‌ கொண்ட பெரிய இனத்தைக்‌ கடலில்‌ : தாழும்‌ 


அலை 
யானது சுரையிம்‌ கொணர்ந்து தீருதற்கடமாகயெ துறையை 
யுடைய தலைவன்‌, நின்னொடு கலந்து மகிழ்ந்திருக்கும்‌ இக்‌ 
காலத்திலும்‌, நினது ஈல்ல நெற்றியின்‌ அழகு பிறர்‌ அலர்‌ 


குறுந்தொகை வசனம்‌ 43 
கூறும்‌ வேறுபாட்டை யடைந்தது. மிக 
ப்‌ தாகும்‌. | 
இரங்கத்தக்க. ட்‌ | 
110 
நம்பிகுட்டுவன்‌. 


[தலைவன்‌. வாராமையின்‌ நான்‌ இறந்து 
படுவேனென்று: தலைவி தோழிக்குக்‌ கூறியது.] 
[தோழி! நீரிலுள்ள நீலத்தினது ம ல 
ரத்த க்க காலத்தையுடைய அரும்பை மலரச்‌ 
செய்து, புதலிலே யுள்ள மயிற்‌ பீலியின்‌ ஒளி 
தங்கிய கண்போன்‌ ற கருவிளை 
மலரை  அலைத்துக்‌ கூரிய முள்ளையுடைய 
ஈங்கையின து: 


செவ்விய அரும்புகள்‌ மலர்ந்த நிறத்தையுடைய 
தூய மலர்‌ கள்‌ உதிரும்படி, குளிர்ச்சியுடையதாகித்‌ 
துன்பந்‌ தருவ தாய்‌ வீசுகின்ற வாடைக்‌ காற்றினால்‌, 
தலைவி யென்னவாயி னாளோ என்று நினைந்து வாராத 
தலைவர்‌ ; வரினும்‌ வரா விடினும்‌ எத்தகைய 
உறவினையுடைய ராவர்‌ நமக்கு ? 
கிளீமங்கலங்கிறார்‌. 


111 

[கின்‌ தாய்‌ நினது வேறு பாடு கண்டு வெறி யெடுத்‌ 
தலைத தலைவன்‌ அறிவானாக என்று தோழி 
தலைவிக்குக்‌ கூறியது.] 
தோழி ! துன்பம்‌ நினது மெல்லிய தோளை 
நெகிழச்‌ 
செய்தது. வெறியாட்டாளன்‌ முருகவேளால்‌ 
வந்த. தென்று கூறுவன்‌. . தாயும்‌ அதனை 
நம்புவாள்‌. இங்கன மாயின்‌ ; குறிய. கருமையான 
பெண்‌ யானையினது கை. யொளித்தாற்‌ போன்ற 
நிறம்‌ பொருந்திய பெரிய குண்டுக்‌ 
கல்லையுடைய. மலை நாட்டுத்‌ தலைவன்‌, ஈம்‌ 
வீட்டிலுள்ளா ரது நகைத்தற்‌ கிடமாகிய 
இச்செயலைக்‌. காணும்‌ பொருட்‌ டுச்‌ சிறிது விரைந்து 


இங்கே வருவானாக. 
தீன்மிதிநாகன்‌- 


ட குறுந்தொகை வசனம்‌ 
112 


[ஊரார்‌ பழிமொழிக்குப்‌ பய5து காமத்தை 
மிகுதியாக 
. வெளிப்படுத்தாமலிருக்கிறேனென்று தலைவி 
தோழிக்குக்‌ 
கூறியது. | 
தோழி ஊராரின்‌ பழிமொழியை 
அஞ்சினால்‌ காமம்‌ 
“மெலிவடையும்‌. பிறர்‌ பழித்தலற 
அக்காமத்தை விட்டு 
... விடின்‌ . என்பால்‌. எஞ்சியிருப்பது நாணம்‌ 
மாத்திரமே 
யாகும்‌. தலைவருண்ட எனது பெண்மை கலம்‌ : பெரிய 
யானை வளைக்க வளைந்து, பூமியிற்படாத காருடைய ஒடிந்த 
பட்டையைப்‌ போன்றது. இதனை யறிந்து 
கொள்வாயாக. 
அலத்தூர்க்கிழார்‌. 115 
[பகற்குறி ே ஈர்‌ ந த தலைவனுக்குத்‌ 


தோழி இடங்‌ 


கூறியது.] 
பொய்கை ஊருக்கும்‌ அருகிலுள்ள து. 
சிறிய காட்‌ 
டாறு அப்பொய்கைக்குத்‌ கூ ரமன்று. 
அப்பொய்கையை 


. ஓட்டிச்சோலையுள் ளது. இரையைத்‌ தேடுகின்ற 
வெள்ளிய 

நாரைகளை யல்லாமல்‌ வேறெவ்வுயிரும்‌ ஆங்கு 
வரமாட்டா. 

யாங்கள்‌ எங்கள்‌ கூந்தலுக்கு இட்டுப்பிசையும்‌ 
பொருட்டு 

எருமண்‌ கொணர ஆண்டுச்‌ செல்வேம்‌. தலைவி 
அங்கும்‌ 

வருவாள்‌ (நீ ஆண்டு வரின்‌ அவளைக்‌ கண்டு 
மகிழலாம்‌ 

என்பது குறிப்பு.) 


114 
[தலைவியுடன்‌ அளவளாவி விரைவில்‌ 


விடுப்பாயாக 
வென்று தலைவனுக்குத்‌ தோழி கூறியது. ] 
- செய்யப்பட்ட தேரையுடைய தலைவனே ! 


மாதிரத்தன்‌. 


தெய்தல்‌ 
நிலத்தில்‌ ..எனது பாவையைக்‌ கிடத்தி விட்டு 
நின்னிடத்‌ 
திற்கு வந்தேன்‌. ஆரல்‌ மீனை அருந்தி நிறைந்த 
வயிற்றை 
யுடைய நாரைகள்‌ இரவில்‌, 
என்‌ மகளாகிய  அப்பாவையின்‌ குறுந்தொகை 
வசனம்‌ 121 
நெற்றியை மிதிக்கும்‌. ஆதலின்‌ நாம்‌ 
போகின்றோம்‌. 
அவனைப்‌ போகும்படி. நீயே எவுவாயாக, 


பொன்னாகன்‌ 
I 115 
[உடன்‌ போக்கின்‌ காலத்தில்‌ 
தோழி தலைவனிடம்‌ 
கூறியது. 
அசைகின்‌ ற மூங்கில்கள்‌ வளர்ந்த 
குளிர்ந்த நல்ல: 


மலைப்‌ பக்கத்தில்‌, மெல்லிய ௩டையையுடைய 
மரையா ; 
இலைகளை : யுண்டு தூங்குதற்‌ இடமாகிய 
நல்ல மலை 


காட்டையுடைய தலைவனே ! பெரிய நன்மை ஒன்றை: 

ஒருவர்‌ தமக்குச்‌ செய்தால்‌ அவ்விதம்‌ செய்தவர்களைப்‌ 

போற்றாதவ்களும்‌ இருக்கின்றார்களோ £ 
சிறிய ஈன்‌ * மையை இத்தலைவி பெற்றவளாக 
இருக்குங்‌ காலத்திலும்‌ 

விருப்பம்‌ சிறந்து புலவி நீங்கும்‌ வண்ணம்‌ 
இவளைப்‌ பாது: 

காப்பாயாக. நின்னையன்றி இவளுக்கு வேறு 
பற்றுக்‌ 

கோடுகள்‌ இல்லை. 


116 
கபிலர்‌. 
(தலைவியின்‌ கூந்தலைத்‌ தலைவன்‌ பாராட்டிக்‌ 
கூறியது. ] 


என்னால்‌ விரும்பப்பெற்றுறையும்‌ த லை 
வி யி ன து. வண்டுகள்‌ தாவுகன்ற கூந்தல்‌, 
சோழரது உறையூரிற்‌ பெரிய நீர்த்துறைக்கண்‌ 
உள்ள நுண்ணிய கருமணல்‌ நீண்டு படிந்தாற்‌ 
போன்ற நல்ல நெறிப்பையுடையன. 
கறுமையையுங்‌ குளிர்ச்சியையுமுடையன. 


117 
இளங்கீரன்‌. 


[வரைவு நீடித்த விடத்துத்‌ தலைமகட்குத்‌ 
தோழி சொல்லியது. ] 
I மாரிக்காலத்து ஆம்பன்‌ மலரைப்‌ போன்ற தோற்றத்‌ 
தையுடைய கொக்னெது பார்வையை அஞ்சிய துன்‌ 


46 குறுந்தொகை வசனம்‌ 


பத்தையுடைய ஈர: ஈண்டு, தாழைவேரினிடையேயுள்ள 
வளைக்குட்‌ செல்லும்‌ பொருட்டு ; இடையர து கயிற்றை 
யறுத்துக்கொண்டு செல்லும்‌ எருதைப்போல வேகமாகச்‌ 
செல்லுதற்கெமாகிய துறையையுடைய தலைவன்‌ வாரா 
இருப்பினும்‌ இருக்க ? விற்பாரது கையினிடத்திலே சிறிய 
வளைகளும்‌ ஈண்டிருக்கின்‌ றன. 


118 


குன்‌ றியனார்‌. 


்‌ [வரைவு நீட்டித்த வழித்‌ தலைவி பொழுது 
கண்டு ்‌ 


தோழிக்குக்‌ கூறியது.] 

” தோழி! பறவைகளும்‌ மிருகங்களும்‌ தனிமையொடு 
தங்க, ஈள்ளென்னும்‌ ஓசைபடவந்த அன்பில்லாத மாலைக்‌ 
காலத்தில்‌ பலர்‌ புகுகின்ற வாயிலை அடைக்க வெண்ணி 
வினாவுவார்‌ ; உள்ளே வருகின்‌ றவர்‌ வெளியே யாரேனும்‌ 
இருக்கின்‌ நீர்களோ. எனவும்‌ நமது காதலர்‌ வாராராயி 


னார்‌. ன அட 
்‌ நன்னாகையரா. 


119 I 
[இயற்கைப்‌ புணர்ச்சிக்குப்‌ பின்‌ தலைவன்‌ பாங்கனி 
டம்‌ இயம்பியது.] 
மிக இளமையையுடையவள்‌;: . முளையை ஓத்த ஒளி 
தங்கிய பற்களையுடையள்‌. வளையணிந்த கையையுடையள்‌. 
'இத்தகைய ஒருத்தி, சிறிய வெள்ளிய அழகிய பாம்பினது 
குட்டி, காட்டானையை வருத்தினாற்போல எம்மை வருந்தச்‌ .. 
செய்தனள்‌. பத பட இர்‌ ட்ப 
சத்திகாகனார்‌. '. 
120 நத 


[தலைவி பெறுதற்கரியளென்று தலைவன்‌ தன்‌: 


கெஞ்‌ 
சிற்குக்‌ கூறியது. ] 
- பெரருளில்லா தவன்‌ இன்பத்தை . விரும்பினாத்போல 
நெஞ்சமே. ரீ பெறுதற்கரியதை விரும்பினை. ஈமது காதலி 
குறுந்தொகை வசனம்‌ தீர 


கமக்கு நன்மை தருபவளாதலை அறிந்தாற்போல 
நமக்கு அருமையானவளா தலையு நீ அறிந்தாயில்லை, 
பரணர்‌. 121 
[குறியினிடத்துச்‌ சென்ற தலைவி 


தோழிக்குச்‌ கூறியது.] 

தோழி! நீ கூறியது உண்மையோ 7 
மலைப்பக்கத்தில்‌ மை பூசினாற்‌ போன்ற கரிய 
நிறத்தையுடைய ஆண்‌ குரங்‌ கானது, கொம்பு 
தாங்கும்படி. பாயாததவற்றின்‌ பயன்‌, அக்குரங்கை 
எற்று முறிந்த கொம்பினிடத்துச்‌ சென்றாற்‌ போல, 
நாடன்‌ குறிவாய்க்கும்படி செய்யாத பிறையின்‌ 
பொருட்டு என்னுடைய பெரிய மெல்லிய 
தோள்கள்‌ பசப்பை யடைந்தன , 

கபிலர்‌. 122 

[தலைவன்‌ பிரிந்திருந்த காலத்தில்‌ 
மாலைப்பொழுது .கண்டு தலைவி வருந்திச்‌ கூறியது.] 


- பசிய கால்களையுடைய கொக்கினது புல்லிய 
நிறத்தைப்‌ போன்றதும்‌, ஆழமாகிய . நீர்ச்சுனையில்‌ 
வளர்ந்தது மாய்‌ 

ஆம்பல்‌ மலருங்‌ கூம்பின. இப்போது மாலைக்காலம்‌ 
வந்தது, 
இந்த மாலை தான்‌ மாத்திரம்‌ வந்ததன்று. பின்‌ 
வரும்‌ 
இரவையும்‌ உடைத்து ஆகையால்‌ யான்‌ 
இனிமேல்‌ மிக 
வருந்துவேன்‌ என்பது குறிப்பு.) 
ஓரம்‌ போகியார்‌. 125 
' [தலைவன்‌ விரைவில்‌ வரும்‌ பொருட்டுத்‌ 

தோழி 
கூறியது.] (சிறைப்புறம்‌) 

நிலவைக்‌ .குவித்து . வைக்கப்பட்டாற்‌ 
போன்ற 
வெள்ளிய மணலின்‌ ஒரு பக்கத்தில்‌, இருள்‌ 
செறிந்தாற்‌ 
போன்ற ஈரத்தையுங்‌ குளிர்ச்சியையுமுடைய 


கொழுவிய 


48 குறுந்தொகை வசனம்‌ 
நிழல்‌ பொருந்திய கரிய இனையையுடைய புன்னை மரங்க 
ளடர்நக்தபூஞ்சோலை தனிமையையடையத்‌, தலைவர்‌ இன்னும்‌ 
வந்தாரல்லர்‌, பலவகைமீன்களை வேட்டை. யாடுதற்‌ 
பொருட்டுச்சென்ற தமையன்மாரது படகுகள்‌ மீண்டு 
வரும்‌. ! 
ஐயூர்‌ முட வன்‌. 
124 


.... [தலைவியை உடன்‌ கொண்டு செல்லும்படி 
தோழி 
கூறியது.] 

தலைவனே | உப்பமைப்‌ போர்‌ பலர்‌ சேர்ந்து கடந்து 
சென்ற பக்கத்தையும்‌ அகன்ற இடத்தையுமுடைய ஊர்‌, 
பாழ்பட்டாற்‌ போன்ற தோற்றத்தையுடைய ஓமை மரங்‌ 
கள்‌ பொருந்திய பெரிய பாலை நிலங்கள்‌ துன்பத்தை 
யுடையன, என்று சொல்லித்‌ தனியே செல்ல விரும்பினி 
ராயின்‌, தலைவரைப்‌ பிரிக்த. மகளிர்க்கு வீடு இனிமை 


தருவனவோ ? 
பாலை பாடிய பெருங்கடுங்கோ. 


122 
[வரைவு நீட்டித்தவிடத்துத்‌, தலைமகள்‌ 
தோழிக்குச்‌ இறைப்புறமாகச்‌ சொல்லியது.] 
தோழி! மலைச்‌ சாரலிற்றோன்‌. றிய தழை யணிந்த 
அல்குலையுடைய மகளிர்‌ பலருள்ளும்‌, விழாவைப்‌ போலச்‌ 
சிறப்பையுடைய எனது பெண்மை லம்‌, பழைய விறலை 
யுடைய சிறஇன்‌ வன்மை நீங்கியதனால்‌ உண்டாகிய துன்‌ 
பத்தையுடைய நாரை, அலைகள்‌ தோயும்‌ மரக்கிளையில்‌ 
தங்கியிருக்கும்‌ குளிர்ச்யெமைந்த . துறைகளையுடைய 
தலைவனோடு இடம்‌ மாறிற்று. நான்‌ மாத்திரம்‌ விளங்கு 
இன்ற வளையல்கள்‌ நெகிழும்படி மெலிந்து இன்னும்‌ 
உயிருடன்‌ இருக்கின்றேன்‌. பப்படம்‌ 


அமமூவன: குறுந்தொகை வசனம்‌ 
49 


126. 
[கார்காலம்‌ வந்துந்‌ தலைவர்‌ வரவில்லையென்‌ று தலைவி 
தோழிக்குக்‌ கூறியது. ] 
தோழி 1 இளமை லைத்தைத்‌ "துய்க்க 
எண்ணாமல்‌ 
பொருள்‌ நலத்தை விரும்பிச்‌ சென்ற தலைவர்‌, 
இவ்‌ 


- விடத்திற்கு இன்னும்‌ வந்திலர்‌ 


எவ்விடத்திலுள்ளாரோ 

என யாம்‌ எண்ணியிருப்ப, நல்ல 
குளிர்ச்சியையுடைய 

கார்காலம்‌ ; மழையாற்‌ பாதுகாக்கப்பட்ட 
பூவையுடைய 


முல்லைக்‌ கொடியானது தொகுதியாக அரும்பிய 
அரும்பு 

களை, விளங்குகின்ற பற்களாகக்‌ கொண்டு ௩ம்‌ 
மைப்‌ 

பார்த்து நகைக்கும்‌. 


ஓக்கூர்மாசாத்தி. 
127 

[பாணனைத்‌ தூதுவிட்டு வாயில்‌ நேர்ந்த 

தலைவனுக்‌ 
குத்‌ தோழி வாயில்‌ மறுத்தது.] 

காரை கவ்வ அதன்‌ . வாயினின்றுந்‌ தப்பி 
நீருட்‌ 
குளித்த கெண்டை மீன்‌, பிறகு பக்கத்திலுள்ள நிறம்‌ 
“பொருந்திய தாமரையின்‌ வெள்ளிய அரும்புகளைக்‌ கண்டு 


பயப்படும்‌ - வயல்களையும்‌ 
தோட்டத்தையுமுடையதும்‌ ; 
காஞ்சி மரங்கள்‌ வளர்ந்ததுமாய ஊரையுடைய 
தலைவ | 
்‌. ஒரு பாணன்‌. பொய்யனானால்‌ மற்றுள்ள. பாணர்களெல்‌ 
லாரும்‌, ரீ. அகன்றதனால்‌ தனித்திருக்கும்‌ மகளிருக்குப்‌ 
பொய்யரைப்‌ போலத்‌ தோற்றுவர்‌. 


கத்திகள்‌ த்‌ கலு 128 
ஓரம்போகியார்‌. : [தலைவன்‌ குறியிடத்துத்‌ 
தலைவியைக்‌ காணாது தன்‌ 

நெஞ்சொடு கூறியது. ] 

நெஞ்சே | ீழ்கச்கடலலைக்கு 
அருகிலுள்ள தாகிய 

சிறகின்‌ வன்மை 


நீங்கப்பெற்ற நாரை, திண்ணிய: தேரை 
யுடைய சேரனது தொண்டி யென்னும்‌ பட்டினக்‌ கடம்‌ 
ந்த்‌ த்‌, 


50 குறுந்தொகை வசனம்‌ 
அழறையிலமைந்த ; அயிரை மீனாகிய அரிய 


இரையைப்‌ பெறும்‌. பொருட்டுத்‌ தலையை 
மேலெடுத்தாற்‌ போலத்‌, 

தூரத்திலுள்ளவளும்‌  அருமையானவளுமாகிய - தலைவி 

யைப்‌ பெற நினைந்தாய்‌. நீ துன்பத்தையுடையை : துன்பத்‌ 
திற்குக்‌ காரணமான ஊழ்வினையையுமுடையை. 


. 


ப்ர்ணா. 
129 
. [தலைமகன்‌ பாங்கற்கு உரைத்தது. ] 
தோழ! இளைஞர்‌ இன்புறுதற்குக்‌ 
காரணமாகிய 
ட்பையுடையோய்‌/ அறிஞரது தோழ! 
கேட்பாயாக. 
பெரிய கடலின்‌ ஈடுவில்‌ எட்டா நாளாகிய 
அட்டமிக்குரிய 
இளைய வெள்ளிய திங்கள்‌ தோன்‌ றினாற்‌ போல, ஒரு 
பெண்‌ 
ணின்‌ கூந்தலுக்குப்‌ பக்கத்தில்‌ விளங்குகின்ற 
சிறிய 
நெற்றி; புதிதாகப்‌. பிடிக்கப்பட்ட 
யானையைப்போல 
எம்மைப்‌ பிணித்தது. 
கோப்பெருஞ்சோழன்‌, 


150. 
ர்‌ வ்‌ தேடித்தருவேனெனத்‌ தலைவிக்குத்‌ தோழி 
கூறியது. ] 
நமது காதலர்‌. பூமியைத்‌ தோண்டி உள்ளே புகார்‌. 
ஆகாயத்திலே . பறக்க மாட்டார்‌. .- விளங்குகின்ற .சமுத்‌ 
திரத்தைக்‌ காலால்‌: கடக்கமாட்டார்‌. காடுகடோறும்‌ 
குடிகடோறும்‌ : ஆராய்ந்தால்‌ அகப்படாமல்‌ தப்புவாரும்‌ 
ஆவாரோ ? ஆகார்‌. 
வெள்ளிவீதியார்‌. 
க்‌ 151 
.. [தலைவியை விரைவிலடைய 
வேண்டுமென்று தலைவன்‌ கூறியது.] 
அசைகின்ற மூங்கிலை யொத்த அழகிய பருத்த 
தோளை யும்‌, பெரிய அமர்த்தலையுடைய கண்ணையும்‌ 
பெற்ற தலைவி 


குறுந்தொகை வசனம்‌ 
கம 
இருந்த ஊர்‌, 
அடை.தற்கரிய நெடுக்தூரத்திலுள்ளது. என்‌ 


மனமானது ஈரமுண்டாயெ செம்மையையுடைய 
பசிய புனத்தைப்‌ பெற்ற, ஓற்றையேரையுடைய 
உழவனைப்‌ போல மிக வேகத்தை யடைந்தது. 
அதனால்‌ நான்‌ வருந்து: கிறேன்‌. 

ஒரேருழவனார்‌. 


152 
[தலைவி மறத்தற்கரிய 
இயல்புடையவளென்று தலைவன்‌ கூறியது. ] 


்‌ மாமையையுடைய தலைவியானவள்‌ தழுவுவதில்‌ 
விரை வுடையவள்‌. அசையைத்‌ தரும்‌ 
அழகையுடையவள்‌. குவிந்த மிருதுவாகிய 
மூலைகளையுடையவள்‌.. .தீண்ட கூர்‌ தலையுடையவள்‌. 
பக்கத்தில்‌ மேயச்சென்ற மிகுந்த 
சுரப்பையுடைய நல்ல பசுவின து 
நடுங்கும்‌ தலையையுடைய கன்று ; தாயைக்காண 
வேண்டுமென்னும்‌. விருப்பத்தோ .டிருர்தாற்‌ 
போன்ற, ஆசையை வெளிப்படுத்தும்‌ மெலிந்த 
பார்வையையுடையவள்‌. அவளை . நான்‌ எப்படி 
மறந்து 
அமைவேன்‌ 7 


சை றக்குடியார்தையார்‌. 


13853. 
[வரைவு சத்த விடத்துத்‌ தலைவி 

சொல்லியது. 1: : 

்‌“ : தோழி! குறவன்‌ தோட்டத்தில்‌ விளைந்த பொன்னைப்‌ 
போன்ற சிறிய தினையின து கதிரை, கிளி 
ஒடித்துண்ணுத 
லால்‌ குறைக்‌ ்‌ ததாயெ தாளில்‌;பெருமழை யுண்டானமையின்‌ 
'இலை தழைத்தாற்‌ போலத்‌ தலைவர்‌, எனது. புதிய பெண்மை 
நலத்தை உண்டமையால்‌ உண்டான: க்தி எனது 
வலியறிந்தும்‌ உயிரோடிருக்கின்றேன்‌.. 


உறையூர்முதுகண்ணன்‌ சாத்தன்‌., 


52 குறுந்தொகை வசனம்‌ 
154 


[தலைவன்‌ .பிரிவை நான்‌ ஆற்றேனாயினேன்‌ என்று 
தலைவி தோழிக்குச்‌ சாற்றியது.] 


தோழி! நானொன்று சொல்லுவேன்‌ கேட்பாயாக. 
குறிய கற்களினிடத்தே பருத்து வளர்ந்த உயர்ந்த அடியை 
யுடைய வேங்கை மரத்தின்‌ பூவையுடைய அசைந்த கனை 
கள்‌, மலர்‌ நீங்கித்‌ தனிக்கும்படி தாக்கிக்‌ கற்களை யலைத்‌ 
தொலித்து விரைந்து விழும்‌ அருவியானது ; நிலத்திலே 
யூர்க்து செல்லுகிற பாம்பைப்போல இழியும்‌. இடம்‌ 
பொருந்தி விளங்குகிற மலைகாட்டையுடைய தலைவனோடு 
சேர்ந்த நட்பு, ஈம்மொடு பிரிவில்லையானால்‌ உறுதியாகச்‌ 
சொல்லுகிறேன்‌ நன்மையாகும்‌. இதுவே எனது ஆசை. 
த கோ.3வங்கைப்‌ பெருங்கதவன்‌. 


ல்‌ 1385 


. [தலைவன்‌ பிரிவனென்‌ எண்ணி வேறுபட்ட தலைவிக்‌ 
- குத்‌ தோழி கூறியது.] 


... தோழி। தொழில்தான்‌. ஆடவர்களுக்குயிராகும்‌. 
மனையிலே உறைகின்ற ஒளிபொருந்திய கெற்றியை 
யுடைய மகளிருக்குக்‌, கணவன்மாரே உயிராவரென்று 
நமக்கெடுத்துச்‌ சொல்லியவரும்‌ அத்தலைவரே. நீ யழுதலை 
யொழிவாயாக. அவர்‌ செல்லுதலை ஒழிவர்‌. ன்‌ 
ட தீ Mo ..பாலைபாடிய பெருங்கடுங்கோ, 


ae 


ட [தலைவன்‌ பாங்கனுக்குச்‌ சொல்லியது.] 

ட... லர்‌... காமம்‌ காமம்‌ என்று. 
காமத்தைக்‌ குறை 

கூறுவர்‌. காமமானது வருத்தமும்‌ நோயுமன்று.. மிகு 

தலும்‌ குறைதலும்‌ இலது. யானை. தழையை மென்று 


குறுந்தொகை வசனம்‌ 


இன்று மதங்கொண்டாற்‌ போலக்‌, . கண்டு மகிழ்வாரைப்‌ 
பெற்றால்‌ அது வெளிப்படும்‌ பருவத்தையுடையது, -. “ *: 


மிளைப்பெருங்கந்த்ன்‌. 157 


்‌. [இயற்கைப்‌ புணர்ச்சிக்குப்பின்‌ 
தலைவன்‌ கூறியது.]. 

மிருதுத்‌ தன்மை வாய்ந்த பெண்ணே ! நினது 
நல்ல்‌ மனமானது வருந்தும்படி. நின்னைப்‌ பிரிந்து 
செென் று தங்குவேனாயின்‌, கான்‌ அங்ஙனம்‌ 


செல்வதற்குப்‌ பொரும்‌ திய வினையின்கண்‌ ; என்னை 
நீங்கி இரவலர்‌. வாராத நாட்‌ கள்‌ பலவாகுக. 


பாலைபாடிய பெருங்கடுங்கோ. 


158 ய்‌ 
... [மூதல்‌ நாளிற்‌ 
குறி பிழைத்தமையைத்‌ தோழி புலப்‌ 


படுத்தியது. 
எம்‌ . வீட்டின்‌ பக்கத்ததாய எ மி. ம்‌ 

குன்றத்தின்‌ 

மேலுள்ள, மயிலின்‌ அடியைப்‌ போன்ற 
இலையையுடைய 

கரிய . பூங்கொத்தமைந்த நொச்சியின்‌, . அழகு 
மிகுந்த 

. மிருதுவான கொம்புகளுதிர்த்த 
நீலமணிபோன்‌ ற“ மலரின்‌ 

ஓசையை மிகக்‌ கேட்டுப்‌, பெரிய ஊரிலுள்ளார்‌ 
அயின்றா 

லும்‌ நாங்கள்‌ துயிலேமாயினேம்‌. 


கொல்லன்‌ அழிசி. 
159 

பரத்தையிற்‌ பிரிந்து . வந்த கம்கற்குக்‌ 
தோழி வாயின்‌ மறுத்தது. 

ஐயனே ! ட்‌ தத்கல்‌ ்‌ கோழியினது 
குறுகிய காலையுடைய பெட்டை, வேலியிலுள்ள காட்டுப்‌ 
பூனை மாலைக்‌ காலத்தில்‌ வர, அதற்கஞ்சிப்‌ 
புகுமிடத்தை யறியாது சேர்ந்தொருங்கே 
கூடும்பொருட்டுத்‌ துன்பத்தை யுடைய 
குஞ்சுகளாயெ இனத்தை அழைத்துக்‌ கூவினாற்‌ 


ர்க குறுந்தொகை வசனம்‌ 

போலத்‌, துன்பத்தையடையதாகப்‌ பரத்தையராற்‌ 
கூறப்‌ 

படும்‌ பழிமொழியோடு எம்முடைய தெருவிற்கு வாரா 

தொழிவாயாக. அங்ஙனம்‌ வாராதிருப்பின்‌ ரீ வாழ்வாய்‌, 


ஓக்கூர்மாசாத்தியார்‌. 


. 140 
. [பொருள்‌ வயிற்‌ பிரிந்தவிடத்து ஆற்றுகின்‌ நிலை 
யென்ற தோழிக்குத்‌ தலைமகள்‌ சொல்லியது.] த 
"வளைந்த முத்கையுடைய முதிய 
ஆண்‌ ஓந்தியானது, “வழிச்‌ செல்கின்ற மனிதர்கள்‌ 
நிமித்தமாகக்‌ கொள்ளும்‌ படி தங்குகின்ற பாலை 
நிலத்தில்‌ . தலைவர்‌ சென்றனர்‌. அவர்‌ .பிரிந்த 
பிறகு இறனழிந்து நான்‌ . இங்கேயிருந்து 
பொறுத்துக்கொண்டுள்ள துன்பத்தை, இர ங்‌ 
குதலை யுடைய இவ்வூர்‌ எங்கன மறிந்தது? 
(ஊர்‌ என்றது 
தோழியை,) 
அள்ளூர்‌ நன்முல்லை. 
த்க்‌! 
[தலைவரை, இனிப்பகற்‌ குறிக்சண்‌ வரும்படி 
சொல்‌ லென்று தலைவி தோழிக்குக்‌ கூறியது.] 
்‌ தோழி! “ மலைப்பக்கத்தையுடையநாட | 
கொல்லையி அள்ள நீண்டகையையுடைய 
யானையினது கடும்பகை பால்‌ வருந்திய , குறிய 
கையையுடைய கொல்லுதல்வல்ல பெரிய ஆண்‌; 


புலியானது, பசுங்‌ கண்ணையுடைய செர்காம்‌: 
அகப்படுகின்ற பருவத்தைப்‌ பார்த்திருக்கும்‌ அரிய 
இருள்‌ பொருந்திய ஈள்ளிரவில்‌  வருகின்றாய்‌. 
அங்ஙனம்‌ . வரு. 

தலைத்‌ தவிர்ப்பாயாக வெனவும்‌ ; வளைந்த அலகையுடைய 
'இறிய கிளிகளை, விளைந்த இினைகளைத்‌ தின்னாமல்‌ கடிதம்‌ 
பொருட்டு நந்தாய்‌ . செல்வீராக என்றாள்‌ ? எனவும்‌ 
தீலைவன்பால்‌ ரீ. ஏன்‌ கூறுதல்‌ கூடாது 9 


மதுரைப்‌ பெருங்கொல்லன்‌. 


. குறுந்தொகை வசனம்‌ தீத 
142 
[இயற்கைப்‌ புணர்ச்சி புணர்ந்து நீங்குந்‌ 
தலைவன்‌ 
- கூறியது.] 


ஈள்ளிரவிற்‌ படுத்துத்‌ துயி லு தலையுடைய 
யானையைப்‌ 
போலப்‌ பெருமூச்சு விட்டுக்கொண்டு, 
என்னுள்ளம்‌ கான்‌ 
தலைவியைப்‌. பிரிந்துவந்த பின்னரும்‌ 
அவளிடத்திலேயே 
.. இருக்கின்றது. சுனைப்பூவைப்‌ பறித்து 


மாலை தொடுத்துப்‌,, 
புனததில்‌ வருங்‌ கிளிகளை யோட்டுகின்ற ம 

லரைப்‌ 
போன்ற கண்ணையுடைய பேதையாகிய தலைவி, 

இதனை 
யறிந்தர்ளேோ இல்லையோ £ 
கபிலர்‌. 
145. 
[தலைவன்‌ விரைவில்‌ வந்து வரைந்து 
கொள்ளுவா 
னென்று தோழி தலைவிக்குக்‌ கூறியது. | 

. .  ஆரரய்ந்தெடுக்கப்பெற்ற ஆபரணங்களை 

யணிந்த 

“பெண்ணே ! பிரயோசனத்தையுடைய 

மலைநாட்டுக்குத்‌ 
தலைவன்‌ ஈம்மைப்போல்‌ மனமழிதல்‌ 

பெரிதும்‌ உடையன்‌, 

- நில்லாமையே இவ்வுலகத்தில்‌ நிலைபெற்ற தாகலின்‌ நல்ல 
£ீர்த்தியை விரும்பிய ஒப்புரவு. செய்வோன்‌ பெற்ற 
பொருளைப்போல, நினது அழகொழுகும்‌ சரீரம்‌ பரவிய 
பசலை தங்குவதற்குரிமையுடையதன் று. ஆகையால்‌ நீ 
வருத்தமுறாதே. 


மதுரைக்‌ கணக்காயன்‌ மகன்‌ ஈக்ரன்‌. 
கடத்‌ 144 
[மகட்‌ போக்கிய செவிலித்‌ தாய்‌ சொல்லியது. ] 
கழியினிடத்திலே மலர்ந்த நிலோற்‌ பல 
மலர்களைப்‌ பறித்தும்‌, கடலினிடத்துள்ள. வெள்ளிய 
தலையையுடைய -அலையின்கண்‌ விளையாடியும்‌, 
பிரிதலில்லாத ஆயத்தார்‌ 
தத்தமக்குரிய விளையாட்டைச்‌ செய்ய, இவ்விடத்திற்‌ றங்கு 


56 குறுந்தொகை வசனம்‌ 
தலுக்கும்‌ உடன்படாதவளாகிச்‌, 


செல்லுகின்ற மேகங்கள்‌ 

தவமுகின்‌ ற உச்சியையுடையதாய்‌ வானளாவ: உயாநத: 
விளக்கத்தையுடைய குறுக்கிடும்‌ மலைகள்‌ பொருந்திய 
நாட்டில்‌,பாலை நிலத்து வழியிலுள்ள பருக்கைக்கற்கள்‌ தன்‌ 
காலழ கைச்‌ சிதைக்கும்படி தலைவி சென்றாள்‌. 

ப்ட்‌ மதுரை அசிரியன்‌ கோடங் 


கொற்றன்‌. 


145 

[தலைவி வரைவிடை யாற்றாது தோழிக்குச்‌, சொல்லி 
யது.] A டவ 
கடற்றுறையமைந்த இர்த்ச்‌ சிறிய ஊர்‌, அழகிய 
கடற்கரைச்‌ சோலையையுடைய சேர்ப்பன து கொடுமையை 
நினைந்து, அமையாத  துன்பத்தோடு வருந்தி நள்ளிரவில்‌ 
தூங்காமல்‌ தங்குவாரை ஏனென்று கேளாதது., அரங்குங்‌ 
கண்‌ பொருந்திய மக்களையுடையது. நீண்ட இராக்‌ 


காலத்தையுடையது. ஆதலின்‌ நார்‌ தங்கியிருத்தற்‌ 
கேற்ற ச ன்று. ்‌ 

த 146 
கொல்லனழிூ, 


[தமர்வரைவு உடன்பட்டமையைத்‌ தோழி 
தலைவிக்‌ 
குணர்த்தியது.] | 
து தோழி ! ஒன்று சொல்லுவேன்‌ கேட்பாயாக ! நம்மைச்‌ 
சார்ந்த கூட்டத்தார்‌, தண்டு பிடித்த .கையரும்‌ 
வெள்ளிய 


மயிரையுடைய  தலைக்கண்‌ : ஆடையையுடைய 
வருமாகிய 
நன்று ஈன்று என்னும்‌ தலைவன்‌ தமரோடு, இன்று 
நீங்கள்‌ வந்தமையின்‌ நல்ல நாளென்று முகமன்‌ 
கூறுவர்‌. ஆதலின்‌ .நம்மூரிலே பிரிந்தோரைச்‌ 
சேர்த்து வைப்போரும்‌ . இருக்‌ 
கின்றனர்‌. 
ன கத்‌ | 147 
வெள்ளி வீதியார்‌. 
: [தலைவன்‌ தலைவியைப்‌ பிரிந்த விடத்துக்‌ 
கனாக்கண்டு சொல்லியது.] 


்‌ குறுந்தொகை வசனம்‌ 
57 


வேனிற்‌ காலத்தில்‌: மலரும்‌ பாதிரியினது 
வளைந்த 
மலரைப்போன்‌ ற. மயிரெழுந்து அழகொழுகும்‌ 
மாமையை 
யும்‌, சிறந்த ஆபரணத்தையுமுடைய தலைவியைத்‌ தம்‌ 
தாயைப்போல இனிய துயிலினின்றும்‌ எழுப்புனெறாய்‌. 


- துணைவியரைப்‌ பிரிந்தோர்‌ நின்னை இகழார்‌. 
கோப்பெருஞ்சோழன்‌. 
i48 

[பருவங்கண்டு அழிந்த தலைமகளைத்‌ தோழி, 
பருவம்‌ 

மறுத்துக்‌ கூறிவற்புறுத்திய காலை தலைவி 
சொல்லியது. ] 
செல்வத்தையுடைய 
சிறுபிள்ளைகள து சிறிய அடியின்‌ தண்‌ விளங்கிய, 
தவளையின்‌ வாயைப்‌ போன்ற வாயை 

யுடைய : பொன்னாற்‌ செய்யப்பட்ட ; 
கிண்கிணிக்காசை 

யொத்த அரும்பை யீனுங்‌ கொன்றை மரம்‌, 
குருந்த மரத்‌ 
- தோடு சுழலும்‌ மிகுந்த குளிர்ச்சியையுடைய 
பருவத்தை 

யும்‌ -கார்காலமல்லவென்று நீ கூறுவாயாயின்‌, 
இவ்விதம்‌ 
-தோற்றுவது கனவோ என்று நான்‌ 
கேட்கின்றேன்‌ பதில்‌ 

கூறுவாயாக. 


தகவல்‌ 
149 
[உடன்‌ போக்குரைத்த தோழிக்குத்‌ தலைவி ரது. 
தோழி! நாணம்‌ நம்மோடு நீண்ட 
காலமாக. உட 
னிருந்து வருந்தியது. . இனி: வெள்ளிய பூவையுடைய 
கரும்பின்‌ உயர்ந்த மணலைக்கொணட சிறியகரை, நல்ல நீர்‌ 
நெருங்கி யடித்தலால்‌ அழிந்து 
சிதறினாற்‌ போலத்‌, தாங்கும்‌ 
. அளவு தாங்கிக்‌ காமம்‌ நெருக்க என்பால்‌ 
நில்லாதுபோய்‌ I 
_ விடும்‌. அது இரங்கத்தக்கது. 
வெள்ளி வீதியார்‌. 
்‌.... 350 
[இரவுக்குறி கேர்ந்ததோழிக்குத்‌ தலைவி 
இயம்பியது.] 
தோழியே ! பரணின்‌. மீதிருக்கும்‌. குறவன்‌ 
கொளுத்‌ 
திய நறுமணமுள்ள 
புகையுடைய கொள்ளியானது விண்‌: 


58 | குறுந்தொகை வசனம்‌ 


மீனைப்போல, இடந்தோறும்‌ இடந்தோறும்‌ பிரகாசிக்கும்‌ 
ஓங்கிய லை காட்டையுடைய தலைவனது சந்தனம்‌ பூசிக்‌ 
காய்ந்த மார்பினை நினைந்தாற்‌ காம நோய்‌: பெருகும்‌ 
அதனை யணைந்தால்‌ அந்நோய்‌ இல்லையாகும்‌ இது என்ன 
ஆச்சரியம்‌ ! 
பத்க்‌ ப்பத்‌ மாடலூர்க்கிழார்‌. 
151 

[பொருள்‌ தேடத்‌ துணிந்த நெஞ்சை நோக்கித்‌ தலை 
வன்‌ கூறியது. ] . 


ஆண்‌ வங்கா நீங்கத்தனித்த செங்காலையுடைய பேடை, 
எழாலென்னும்‌ பறவை தன்‌ மீது நெருங்க வீழ்ந்ததாகக்‌ 3 
கணவனாகிய ஆண்பறவையைக்‌ காணாமல்‌ குழலினது இசை 
யைப்‌ போன்ற குரல்கள’ையுடையனவாய்க்‌, குறிய பல ஒலி 
களால்‌ அழைக்கும்‌ குன்றைப்‌ பொருந்திய சிறிய வழிகள்‌ 
கடத்தற்கரிய வென்றெண்ணாமல்‌, மறத்தற்கரிய காதலி 
இங்கே தங்க. நான்‌ செல்வேனென்று துணிவது இங்கே 
நமது இளமைப்‌ பருவத்துக்கு முடிவாகும்‌. I 
தூங்கலோரி. 

152 


[ஆற்ற வில்லையென்‌ று இடித்துரைத்த 


தோ ஜிக்குத்‌ தலைவி சொல்லியது. ] 

ஆமையின்‌ பார்ப்பைப்‌ போன்ற காமம்‌ ; காதலர்‌ நம்‌ 
மைச்‌ செயலறும்படி விட்டு விட்டால்‌, தாயில்லாத 
முட்டை இடந்து அழிவதைப்‌ போல அழிவதையல்லது: 
வேறென்ன பயனையுடையது ? என்னை இடித்துரைப்போர்‌ 
இதனைச்‌ றிதும்‌ அறிந்திலர்‌. 
இளிமங்கலங்கழார்‌. 

155 


.... [தலைவன்‌ வருதலைத்‌ தடுத்தலென்ன காரணமென்ற 
தோழிக்குத்‌ தலைவி கூறியது.] 


குறுக்தொகை வசனம்‌ 84 


யாய்‌. நின்னால்‌ வருத்தப்படும்‌ மகளிர்‌ துணைவரைப்‌ பெற்‌ 

றிலர்‌. ஆதலின்‌ : அவர்‌ இரங்கத்தக்கார்‌. - அங்ஙனமாக 

இங்ஙனம்‌ நீ செய்தல்‌ எதன்‌ பொருட்டு? 
159 


ஒளவையார்‌. 


- [தலைவியை இற்செறிக்கக்‌ பதத பாத்‌ மல்‌ 
தலைவ னுக்குப்‌ புலப்படுத்தியது. ] 

அறிவின்மையை உடைய இவ்வூர்‌, தழையை யணிந்த 
அல்குலைத்‌ தாங்கலாற்றாத நுட்பமான இடைக்குத்‌ துன்‌ 
புண்டாகும்படி அழகிய மிருதுவான மார்பிடம்‌ நிறையப்‌ 
பெருத்துப்‌ பெருமையையும்‌ தேமலையுமுடைய முலைகள்‌ 
இண்ணத்தோடு மாறுபட்டன : அழகிய குண்டலத்தை 
யணிந்த தலைவி என்ன ஆவாளோ என்றெண்ணும்‌ துன்பம்‌ 
நிறைந்தமனத்தோடு ஏனென்று கேளாத கவலையையுடைய 
மாக்களையுடையது. 

வடமவண்ணக்கன்‌ பேரிசாத்தன்‌. 
160 
[விரைவில்‌ வரைவரென்றாற்றிய 
தோழியை நோக்கித்‌ 
தலைவி கூறியது.] 

தோழி! நெருப்பை யொத்த சிவந்த தலையை 

உடைய 


ஆண்‌ அன்றில்‌ இறாமீனை யொத்த வளைந்த அலகையுடைய 
பெண்‌ அன்றிலோடு, தடாமரத்தினது உயர்ந்த கிளையின்‌ 
கண்ணுள்ள கூட்டிலிருந்து, ஒலிக்கின்ற மிக்க விருளை 
யுடைய நள்ளிரவு பொருந்திய அதிகக்‌ குளிரையுடைய 
கூதிர்க்காலத்திலும்‌ தலைவர்‌ வந்தாரில்லை. - நந்‌. தலைவர்‌ 
என்னை மணந்து கொள்ளுவது இப்படித்தானே 7 
மதுரை மருதன்‌ இளநாகன்‌, 


161 


[தலைவன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ தலைவி 
கூறியது. | 


60 . குறுக்தொகை வசனம்‌ 


மிக விருந்துண்ணும்படி தலைவர து 
தேர்‌ வருகறதென்னும்‌ உரை வந்திலது 
உரோடகத்துக்காரத்தன்‌. 
156 
[இடித்துரைத்த  பாங்கனுக்குத்‌ தலைவன்‌ 
கூறியது. ] 


பார்ப்பன மகனே! பார்ப்பன மகனே!!! 
செம்பூவை 
யுடைய புரசமரத்தின து நல்ல பட்டையைக்‌ களைந்துவிட்டு. 
அதன்‌ தண்டோடு பிடித்த தாழ்கின்ற கரகத்தையும்‌ 
விரத வுணவையுமுடைய பார்ப்பன மகனே ! ! ! வேதத்தை 
'யறிந்த நின்‌ அறிவுரைகளுள்‌ ; பிரிந்தோரைச்‌ சேரச்‌ செய்‌ 
யும்‌ மருந்தும்‌ இருக்கின்றதோ? இங்ஙனம்‌ 8 சொல்லுதல்‌ 
மயக்கத்தால்‌ வந்ததாகும்‌. 


பாண்டியன்‌ ஏனாதி நெடுங்கண்ணன்‌. 


ர 

[பூப்‌ பெய்திய தலைமகள்‌ உரைத்தது.] 

கோழி, குக்கூ வென்று கூவிற்று. : அதற்கு நேரே 
தோளைத்‌ தோய்ந்த காதலரைப்‌ பிரியச்‌ செய்யும்‌ வாளைப்‌ 
போன்ற விடியற்காலம்‌ வந்தது. எனது மாசற்ற நெஞ்சம 


அச்சத்தை யடைந்தது, 
அள்ளூர்‌ ஈன்முல்லை. 
158 


[தலைவன்‌ இரவுக்குறிக்கு வந்தபோது தலைவி தோழிக்‌ 
குச்‌ சொல்லுவாளாகச்‌ சொல்லியது.] . 


- உயர்ந்த மலையின்‌ பக்கத்திலுள்ள பாம்புகள்‌ 
இறக்‌ 
கும்படி, இடிக்கின்‌ ற மிக வேகத்தையுடைய இடியேற்றின்‌ 
இடிக்கும்‌ முழக்கத்தோடு சேர்ந்து காற்றோடு. வந்த 
நிறைந்த  நீராயெ கருப்பத்தையுடைய பெரிய மழையே ! 
நின்பாற்‌ பேரிரக்கம்‌ இல்லையோ ₹ பெரிய 
கீர்த்தியை 
யுடைய இம௰மலையையும்‌ அசைக்கும்‌ தன்மையினையுடை 


குறுந்தொகை வசனம்‌ 
67 


யாய்‌. நின்னால்‌ வருத்தப்படும்‌ மகளிர்‌ துணைவரைப்‌ 

பெற்‌ நிலர்‌. ஆதலின்‌ அவர்‌ : இரங்கத்தக்கார்‌. 

அங்கஙனமாக இங்ஙனம்‌ நீ செய்தல்‌ எதன்‌ பொருட்டு? 

ஒளவையார்‌. 159 

[தலைவியை இற்செறிக்கக்‌ கருதியிருப்பதைத்‌ 
தோழி தலைவனுக்குப்‌ புலப்படுத்தியது. ] 

அறிவின்மையை உடைய இவ்வூர்‌, தழையை 


யணிந்த அல்குலைத்‌ தாங்கலாற்றுக நுட்பமான 
இடைக்குத்‌ துன்‌ புண்டாகும்படி அழகிய 
மிருதுவான மார்பிடம்‌ நிறையப்‌ 

பெருத்துப்‌ பெருமையையும்‌ தேமலையுமுடைய முலைகள்‌ 
கிண்ணத்தோடு மாறுபட்டன : அழகிய குண்டலத்தை 
யணிந்த தலைவி என்ன ஆவாளோ 
என்றெண்ணும்‌ துன்பம்‌ 

நிறழைர்தமனத்தோடு ஏனென்று கேளாத கவலையையுடைய 
மாக்களையுடையது. 


வடமவண்ணக்கன்‌ பேரிசாத்தன்‌. 
160 
[விரைவில்‌ வரைவரென்றா ற்‌திய தோழியை தி 
"தலைவி கூறியது.] 
தோழி! நெருப்பை யொத்த சிவந்த தலையை உடைய 


ஆண்‌ அன்றில்‌ இறாமீனை யொத்த வளைந்த அலகையுடைய 
பெண்‌ அன்‌ றிலோடு, தடாமரத்தின து உயர்ந்த சொயின்‌ 


கண்ணுள்ள. கூட்டிலிருந்து, ஒலிக்கின்ற மிக்க விருளை 
யுடைய ஈள்ளிரவு பொருந்திய அதிகக்‌ குளிரையுடைய 
கூதிர்க்காலத்திலும்‌ தலைவர்‌ வர்தாரில்லை.. . ஈத்‌ தலைவர்‌ 


என்னை மணந்து கொள்ளுவது இப்படித்தானோ 2 


மதுரை மருதன்‌ இளநாகன்‌. 


: 161 
ந்‌ .. [தலைவன்‌ சிறைப்பு,றத்தானாகத்‌ தலைவி கூறியது.] 


62 I குறுந்தொகை வசனம்‌ 
இராப்பொழுதும்‌ மிக்க 
இருளையுடையதாயிற்று; 


மழை பெய்தலும்‌ பேய்களும்‌ கண்ணை மூடி நடுங்கும்படி 
பொழிவதாயிற்று.. இவைகளுக்கு மேலாகத்‌ தாயும்‌ புலிப்‌ 
பல்‌ தாலியை யணிந்த தன்‌ மகனைத்‌ தழுவி அன்னே ! 
என்று என்னைக்‌ கூப்பிடுவாள்‌. அக்காலை தனது 


மலைச்‌ 
சந்தனம்‌ வாசம்‌ வீசும்‌ மார்பையுடைய தலைவன்‌ மழையில்‌ 
கனைந்த யானையைப்போல வீட்டுப்‌ புறத்தே. வந்து 
கின்றான்‌, . .அவன்‌ நினைத்தது நிறைவேறவில்லை. 


162 


கக்கீரர்‌. 


[வினைமுற்றிமீளுர்‌ தலைமகன்‌. ல்‌ குரைப்பானா 
யுரைத்தது.] 


முல்லையே ! வாழி, மூல்லையே ! மேகத்தாற்‌ புரக்கப்‌ 
பெற்ற நீரையுடைய அகன்ற முல்லை நிலத்தின்‌ கண்‌, 


பலரும்‌ தம்மில்லத்தில்‌ புகும்‌ ஒளியற்ற மாலைக்காலத்தில்‌; 
நீ நினது சிறிய வெள்ளிய அரும்புகளினால்‌ புன்னகை ' 
மையச்‌ செய்கின்றாய்‌. தனிமையா யிருப்போரிடத்தில்‌ 
எள்ளி ஈகைப்பாய்‌ போலக்‌ காட்டுமிது நினக்குத்‌ தகுமோ? 


கருவூர்ப்‌ பவுத்திரன்‌, 


165 
[தலைவி கடலை நோக்கி இரங்கிக்‌ கூறிய து. ] 
கடலே | பூழி நாட்டாரது, சிறிய 
தலையையுடைய வெள்ளாட்டின்‌ கூட்டம்‌ 
பரவினாற்போன்‌ ற மீனை யுண்ணுங்‌ 
கொக்குகளையுடைய சோலை சூழ்ந்த பெரிய 
துறையினிடத்து, வெள்ளிய மலரையுடைய 


தாழையைத்‌ . திரைகளலைக்கின்ற நள்ளிரவிலும்‌ 


நினது ஒலி கேட்கும்‌, நீ யாரால்‌ 
வருத்தமடைந்தனையோ £2 
ல்‌ அம்கூவன்‌. 


குறுந்தொகை வசனம்‌ 
63 
164 
[காதற்‌ பரத்தை . தலைமகட்குப்‌ பாங்காயினார்‌ கேட்ப 
உரைத்தது.] 
தோழியே! தலைவி தன்‌ மடமையாற்‌ புலக்‌ 
கு ம்‌ அத்தகைய தன்மையை காந்‌ தலைவன்‌ 
திறத்தடையே மாயின்‌; திரண்ட 
கொம்பையுடைய வாளை மீனினது நிறைந்த 
மடப்பத்தையுடைய பெண்ணான து, கொத்தை 
யுடைய தேமாவினது உதிர்ந்த இனிய பழத்தைக்‌ 
கவ்வுதற்‌ இடமாக, மிகப்‌ பழைய வேளிருக்குரிய 
குன்‌ நூருக்குக 
கிழக்கிலுள்ள குளிர்ச்சியையுடைய பெரிய கடல்‌ 
... எம்மை 


_ வருத்துவதாக. 


மருதன. ஸல்லம்‌ 


பட. 182. | 
... [குறை மறுக்கப்பட்ட தலைவன்‌ தன்‌ 
கெஞ்சிற்‌ ப 
குரைத்தது]. 


எறுவதற்கரிய கரையில்‌ நின்ற உப்பையேற்றியுள்ள 

வண்டி, பெரிய மழை பொழிந்த; தனல்‌ அழிந்ததுபோல 5; 

இவளது :கரிய கூந்தலின்‌ இயற்கை யழகைக்‌ கண்டு, 

கள்ளுண்டு அறிவிழந்து மகிழ்ந்ததன்‌ பிறகும்‌, கள்ளை 

யுண்டாற்போல நீ பிரியத்தை யடைந்தாய்‌. 
866 


்‌ பரணர்‌. 


[காப்பு மிகுதிக்கண்‌ தோழி தலைமகட்குக்‌ 
கூறியது.] 

தண்ணிய கடலின்‌ கண்ணே உண்டாகும்‌ அலைகள்‌, 
மீன்களைப்‌ பெயர்த்தலினால்‌ வெண்மையான சிறகுகளை 
யுடைய நாரையின்‌ வரிசை பெயர்ந்து அயிரை மீனை 
யுண்ணுதற்டெமாயெ மரக்தையூர்‌; .. தலைவனோடு இருக்‌ 
குங்கால்‌ மிக நன்மையையுடையது. தலைவனைப்‌ பிரிந்து 
வைகின்‌ வருத்தத்தைத்‌ தருவதற்கு இடமாகின்‌ றது. 


கூடலூர்க்கிழார்‌.. 


64. குறுந்தொகை வசனம்‌ 


167 

[தலைவியும்‌ தலைவனும்‌ இல்லறம்‌ நடத்தும்‌ 
மனைக்குச்‌ 

சென்று வந்த செவிலித்தாய்‌ ஈற்றாய்க்‌ குரைத்தது. | 

இறுகிய தயிரைப்‌ பிசைந்த காந்தள்‌ மலரை 

யொத்த 

மெல்லிய விரலைத்‌ துடைத்துக்‌ கொண்ட 
ஆடையைத்‌ துவை 

யாமலுடுத்துக்கொண்டு, குவளை மலரை 
யொத்தமை 

யுண்ட கண்களில்‌ தாளிப்பின்‌ புகைகமழத்‌, 
தானே 

இண்டிச்‌ சமைத்த இனிய புளிப்பையுடைய 
குழம்பைத்‌ தன்‌: 

தலைவன்‌ இனிதென்றுண்பதனால்‌ ; ஒள்ளிய 
நெற்றியை 


யுடைய தலைவியின்‌ முகம்‌ நுட்பமாக மகிழ்ந்தது. 
கூடலூர்க்கிழார்‌. 
168 
[பொருள்‌ வலிக்கும்‌ நெஞ்சிற்குத்தலைவன்‌ 
உரைத்தது] 
தலைவி நலல மாமை 

நிறைத்தையுடைய சரீரத்தையும்‌ ; 

மாரியில்‌ மலரும்‌ பிச்சியினது நீரொழுகும்‌ 
கொழுவிய 

அரும்புகளில்‌, பெரிய பசிய பனங்குடையில்‌ 
பலவற்றை 

ஒன்றாக வைத்து மூடிப்‌, பெருமழை பெய்கின்ற 
விடியற்‌ 

காலத்தே விரித்து விட்டாற்‌ போன்ற கல்ல 
தீண்மையையு 

மூடையவள்‌. தண்ணீரில்‌ விடும்‌ தெப்பத்தைப்‌ 
போன்ற 

வளைந்த சந்தினை யுடைய பருத்த அவள்‌ 
தோள்களைச்‌ சேர்‌ 

தலும்‌ பிரிதலும்‌ இலம்‌. பிரிவேமாயின்‌ உயிர்‌ 
வாழ்தல்‌ 

அதனினும்‌ இலம்‌. 


சிறைக்குடியார்‌ை தயார்‌. 


169 

[தலைவி தலைவனொடு புலந்து கூறியது. ] 

'ஐய! நாம்‌ தும்மொடு சிரித்த மிகவெள்ளிய 
பற்கள்‌, பாலை நிலத்திற்‌ செல்லும்‌ யானையின து 
மலையைக்‌ . குத்திய கொம்பைப்போல விரைவாக 
முறிவனவாக. எமதுயிர்‌, பாணர்‌ பச்சை மீன்‌ 
வைத்த மண்டையைப்போல எமக்குப்‌ 


குறுக்தொகை வசனம்‌ நீத 
பெரிய வெறுப்பைத்‌ தருவதாக உம்மையும்‌ 
பெழேமாய்‌ அழிக. 

வெள்ளி வீதியார்‌. 
170 
்‌' [வரைவிடை யாற்றாளெனக்கவன்‌ 

தலைவி கூறியது. ] க, 
தோழிக்குத்‌ 


. அருவியால்‌ தரப்பெற்ற தும்‌ விளயவேண்டி௰ காலத்‌ 
தில்‌ விளைந்ததுமான கொறுக்கார்‌ தட்டையை, ஆழ்ந்த நீர்‌ 
நிலையை நாடுகின்ற யானையானது கவளமாக வுண்ணும்‌, 
மலை பொருந்திய. காட்டையுடைய தலைவனது நட்புக்‌ 
கெடாமையை நான்‌ நன்றாக அறிந்தேன்‌. அதனை. யறி 
யாதோர்‌ தமக்குத்‌ தோன்.றியவற்றைக்‌ கூறுக. . 
கருவூர்க்கிழார்‌. 
் 171 

ட்த்ய்வாத்‌ வரைவுமுயற்சி பயனில்லை யென்று தோழிக்‌ 

குத்‌ தலைவி கூறியது.] 
தோழி! இனிமேற்‌ காண்பாயாக, புதுவருவாயை 
யுடைய மிக்க புனலையும்‌, அடைகரையையுமுடைய ஆழ 
மான குளத்தின்கண்‌ ணமைத்த மீன்‌ வலையில்‌, மிருகம்‌ 
அகப்பட்டாற்‌ போல அயலாருடைய: வரைவு முயற்சி 

என்ன. கரன்‌ தரும்‌? .... 


172 
[தலைவர்‌ என்னைப்‌ பிரிந்து அன்புறுவாரென்று வருந்து 
இறழேனென் று தலைவி கூறியது] . 
வலியையுடைய அழகிய ற்ப. மென்மையாகப்‌ 
பறத்தலையுமுடைய வெளவால்கள்‌; பழுத்த மரங்களை 


பத்கணுத்திரையா்‌, 


நினைத்துச்‌ செல்லும்‌ பிரிந்தார்க்குத்‌ துன்பந்தரும்‌ ' மாலைக்‌ 
காலத்தில்‌, யாந்தமியேமாகும்படி. எம்மை யீங்கு வைத்துப்‌ 
பிரிந்த. லும்‌ தான்‌ தனித்தவராகவும்‌ டோ ர்கள்‌ 


66 குறுந்தொகை வசனம்‌ 

யரோ? ' என்‌ மனம்‌ “ஏழூரிலுள்ளார்க்குப்‌ 

பொதுவாய வினையின்‌ பொருட்டு,  ஒரூரிற்‌ செய்த 

உலையிற்‌ செறித்த துருத்தியைப்போல எல்லையை 
யடையும்‌. 

யறியாமல்‌ வருத்தத்தை ட 


5 கச்‌சிப்பேட்டு ஈன்னாகையார்‌. 
375... 


[குறை மறுக்கப்பட்ட தலைமகன்‌ தோழிக்குரைத்தது.] 
.. பொன்னையொத்த ஆவிரையின்‌ புது மலரை நெருங்கக்‌ 
கட்டியதும்‌, 
பலவாகிய நூல்களையுடைய மாலைகளை யணிந்த 
பனைமடலாலுண்டாக்கப்பட்டதுமான குதிரை 


யை, அதிற்‌ கட்டப்பட்ட 
மணிகளொலிக்கும்படி. யேறி, நாணத்தைவிட்டு 
மனத்தை யழிக்குங்‌ காமகோய்‌ மேன்‌ மேலும்‌ 
மிகுதியாக இன்னாளால்‌ இக்‌ காமநோய்‌ உண்‌ 
டாக்கப்பட்ட தென்று. யான்‌ கூற, அதனைக்கண்ட 
இவ்‌ வூரார்‌ எல்லோருக்கும்‌ முன்‌ நின்‌ று தலைவியினது 
பழியைக்‌ கூறுவர்‌. 
அத்தகைய பரிகாரத்தை யானறிரந்திருத்தலால்‌ 
இவ்விடம்‌ விட்டுப்‌ போக&ன்‌ே றன்‌...” 

. மதுரைக்‌ காஞ்சிப்‌ புலவன்‌, 


74 


 [பரிவுணர்த்திய தேர்ழிக்குத்‌ தலைவி 
சொல்லியது.] 

. பெய்தலையுடைய மழை பெய்யாது நீங்கிய 
தனிமை (சிக்க பாலை நிலத்தில்‌, கவைமுள்ளையுடைய 
கள்ளியினது காய்‌ வெடிக்கும்பொழுதுண்டாகும்‌ 
ஓசையானது, நெருங்‌ 
கிய மென்மையான சிறகுகளையுடைய ஆண்‌ 
பெண்ணாகிய இரட்டைப்‌ புறாக்களை நீங்கச்‌ செய்யும்‌ 

அருவழிகள்‌ கடத்‌ 
தற்கரிய வென்று நினையாராக, நம்மைத்‌ துறந்து 


பொரு னைத்‌ தேடப்‌ பிரிவாராயின்‌ இவ்வுலகத்தில்‌ 
நிச்சயமாகச்‌ செல்வமே உறுதிப்‌ பொருளாகும்‌. 

அருள்தான்‌ தன்னை 
யாரும்‌ ஏற்றுக்கொள்வாரில்லாக பொருளாகும்‌. 
வெண்பூதி குறுந்தொகை வசனம்‌ 
67 

உட. நக 
. [பிரிவிடைக்‌ _ கடுஞ்சொற்‌ சொல்லி 
வற்புறுத்தும்‌ 

தோழிக்குத்‌ தலைவி சொல்லியது.] 
தோழி! பருவத்தையுடைய தேனை விரும்பிப்‌, பலவண்‌ 
டுக்‌ கூட்டங்கள்‌ உலாவுதலையுடைய அலைகள்‌ மோதிய 
செறிந்த மணலடைந்த கரையின்கண்‌ உள்ள 'அலைத்துளி 
யால்‌ கனைந்த புன்னைமரத்தினது பெருங்களையினிடத்துக்‌ 
கூடுகின்ற மலர்ந்த பூவையும்‌ கரிய நீரையுமுடைய கடற 
கரைத்‌ தலைவன்‌ பொருட்டு வருந்தேன்‌. இவளே ணிங்கிவ்‌ 
வித மாயினாளென்று பலர தியும்படி கூறுதல்‌ முழுவது 
மொழிக. அவர்கள்‌ கூறும்‌ பழிச்சொல்‌ என்ன துன்பத்‌ 


தைச்‌ செய்வதாகும்‌ ? 
௫ . உலோச்சன்‌.. 


176 


[தோழி, இழெத்தியைக்‌ குறை ஈயப்பக்‌ கூறியது... . ... 

ஒருநாள்‌ வந்தானல்லன்‌. இரண்டுநாள்‌ வந்தானல்‌ 
லன்‌, பல. நாட்கள்‌ வந்து பணிவாகிய சொற்களைப்பேசி 
எனது ஈல்ல நெஞ்சத்தை இளகச்‌ செய்த பின்பு, மலையி 
னிடத்து முதிர்ந்து வீழ்ந்த தேனீருலைப்போலப்‌ போயின 
வனும்‌, ஈமக்குப்‌ பற்றுக்‌ கோடாகிய எந்தையுமாயெ தலை . 
வன்‌ எங்கே இருக்கின்றானோ ₹ வேற்றுப்‌ புலங்களையுடைய 
கல்ல காட்டிற்‌ பெய்த: இடியையுடைய மழையின்‌ நீர்‌ 
கலங்கி வருவதுபோல என்‌ நெஞ்சு கலங்கும்‌. 


. [தலைவன்‌' மாலைக்காலத்தில்‌ வருவானென்று தோழி 
தலைவிக்குக்‌ கூறியது]. . ட்‌ வ த்‌ ர்‌ 

- தோழி! கடலானது. ஓசையடங்க; கடற்கரைச்‌ 
சோலை மயக்கத்தை யுடையதாக; துறையையும்‌ நீரையு 


முடைய கரிய கழி, பூக்கள்‌. குவிந்ததனால்‌ பொலிவழிந்தது 


குறுந்தொகை வசனம்‌ 


பொதுவிட த்தி லுள்ள . அழகிய பனைமரத்தினது 


மடலின்‌ கண்ணே சேர்ந்த வாழ்க்கையையுடைய 

அன்‌ றிற்‌ பறவை 

யும்‌ மெல்லக்‌ கூவும்‌. முன்பு காம்‌ தம்மைப்‌ புலந்தாலும்‌ 

ஆங்குப்பிரிதலை யஞ்ச . நீங்கற்கரிய காம வின்பத்தை 

அலைத்தும்‌ பெற்றவராகிய தலைவர்‌ இன்று வருவர்‌. 
உலோச்சன்‌. 


178 
[தலைவனுர்‌ தலைவியும்‌ வாழும்‌ மனைக்குச்‌ சென்ற 
தோழி, புணர்ச்சி விதும்பல்‌ கண்டு வருந்திக்‌ கூறியது.] -. 


அயிரை மீனை மேய்தற்குப்‌ பரந்த அழகிய 
குளிர்ந்த 


பொய்கையினிடத்து, அ திக 
அழகையுடையனவாகிய 

உட்டுளேயோடு கூடிய திரண்ட 
. தண்டையுடைய 


ஆம்பலைப்‌ பறிப்போர்‌ நீர்‌ விருப்பத்தை யடைகந்தாற்போல, 
இவள்‌ முலையிடத்துத்‌ துயிலப்‌ பெற்றும்‌ நடுங்குதலை 
யொழிந்திலீர்‌. யாம்‌ தொழுது காண்கின்ற பிறையைப்‌ 
போலத்‌ தோன்றி, நுமக்கு அரியமா யிருந்தகளவுக்‌ காலத்‌ 
இல்‌ . மிக்க வருத்தத்தைப்‌ பொறுத்தீர்‌. அதன்பொருட்டு 
நரன்‌ வரும்‌ துகிழேன்‌, த a 
ப்பத்‌ அ  நெடும்பல்லியததை. 


179. 


[பகல்வருவானை இரவுக்‌ கு றி 
நேர்ந்தாத்போலத்‌ தோழி வரைவு கடாயது.] 
ஐய! கல்லென்கின்‌ ற -ஆரவா ரத்தையுடைய காட்டின்‌ 
கண்‌ கடமாவை நீ யலைப்பப்‌ பகற்பொழுதும்‌ மங்கியது. 
நின்னுடன்‌ வேட்டையாடிய நாய்களும்‌ ' இளைத்தன. 
நீ 
இப்பொழுது போகற்க, உயர்ந்த .மலைப்பக்கத்தில்‌ இனிய 
தேனிருலைக்‌ கிழித்த கூட்டமாகிய பசிய மூங்கில்களின்‌ 
குருத்தைத்‌ தின்ற ஆழ்ந்த வாயையும்‌, ' அறிவின்மையை 
யுமுடைய யானை தின்றதனாற்‌, கூழையாயெ 
மூங்கிலைக்‌ 
குறுந்தொகை வசனம்‌... 69 
கொண்ட உச்சியினிடையேயுள்ளதாகிய அது 
எமதுூரா 
கும்‌. 
குட்டுவன்‌ கண்ணன்‌. 


180 


[தலைவனது பிரிவினால்‌ வருந்திய தலைவியை 

நோக்கித்‌ I 

தோழி கூறியது. ] 

நினது அல்குலினிடத்துப்‌ பொருந்திய அழயெ 

தேமல்‌ 

வாடும்படி பிரிந்த தலைவர்‌, பேயின்பற்களை 
யொத்த பருத்த 

நகங்களையும்‌, பரந்த அடியினையுமுடைய பெரிய 
யானைத்‌ 

இரளின்‌ வரிசைத்தலைவன்‌ வந்து கைக்கொள்ளின்‌ 
அழிந்து, 

பாத்தியின்‌ . கண்‌ வீழ்ந்த கரும்புகளின்‌ 
கணுக்களின்‌ 

' இடையேயுள்ள பகுதியையொத்த 
வருந்துதலையுடைய தனி 

மூங்கில்‌ உயர்ந்த பாலை நிலத்தைச்‌ கடந்து, 
வன்னெஞ்சின 

ராகத்‌ தாம்போன காட்டினிடத்துப்‌ பொருளை 
யடைக்‌ 
. தாரோ இல்லையோ ? 

கச்சிப்பேட்டு நன்னாகையார்‌. 


181. 


[பரத்தையிற்‌ பிரிந்த 
தலைவனைத்‌ தோழி இயற்‌ பழித்த 
விடக்துத்‌, தலைவனைப்‌ பழித்தல்‌. வேண்டாமென்று 
தலைவி 
கூறியது] 
தோழி! பெரிய கொம்பையுடையதும்‌ சமீபத்தில்‌ 
-கன்றைப்‌. பெற்றதுமான பெண்ணெருமை, உழவனால்‌ 
கட்டப்பட்ட கன்றை விட்டு அகலச்‌ 
செல்லாமல்‌, பக்கத்தி 
லுள்ள: பசும்‌ பயிர்களை. மேய்வதற்டெமாகிய 
ஊரை 
யுடைய தலைவனது தருமனை வாழ்வுக்குரிய 
பலகட்மைகளை 
மேற்கொண்ட பெரிய வயோதிகப்‌ பெண்களாகிய 
நமக்கு, 
ஊடற்‌ காலத்தினிடையே, தலைவ ரித்தகையோர்‌ 
என்னும்‌ 
அன்பத்தைத்‌ தரும்‌ இத்தகைய வார்த்தையால்‌ 
என்ன பிர 
மயோசனம்‌ 7 
்‌ கிளிமங்கலங்‌ கிழார்‌. 


70 குறுந்தொகை வசனம்‌ 


ர எ 182 

. .[தோழியாற்‌ குறை மறுக்கப்பட்ட தலைவன்‌ மடலேறு: 

வேன்‌ என்று கூறியது.] 
அழகு வழிந்து பிரகாசிக்கும்‌ அசைந்த நடையை: 
யுடைய. தலைவி நந் திறத்தில்‌ மனமிணங்கினாள்‌. இல்லை, 
நாம்‌ விடுவதற்குப்‌ பொருந்திய தூது, மேலான உச்சியைக்‌ 
கொண்ட பனையின்கண்‌ விளை தலையுடைய பெரிய மடலாற்‌ 
செய்த குதிரைக்கு மணியணிந்த பெரிய மாலையை முறை 
யோடணிந்து, நாம்‌ வெண்மையான என்புமாலையைத்‌ தரித்‌ 
துக்‌ கொண்டு பிறரிகழ அம்‌ மடல்மாவின்‌ மேல்‌ தோன்றி 
ஒரு காளிற் பெரிய நாணத்தை நீக்கிவிட்டுத்‌ தெருவின்கண்‌ 
செல்லவும்‌ தருவதோ ? 
க மடல்பாடியமாதங்&ீரன்‌. 


185 இ 


[பருவ வரவின்‌ கண்‌ ஆற்றாளெனக்கவன்‌ ற தோழிக்‌ 
குத்‌ தலைவி கூறியது.] , | 

மறை பொழிவதற்கு முன்‌ பொலிவழிந்‌ திருந்த காயா 
வினது பூப்‌ பொருந்திய பெரிய னை, மழைக்குப்‌ பின்‌ 
மெல்லிய மயிலினது கழுத்தைப்‌ போலக்‌ காணப்படும்‌ காட்‌ 
டிடத்தையுடைய புல்லிய நிலத்தின்‌ கண்‌ .பிரிந்து சென்று 5. 
நாட்டிடத்துள்ளனவாயெ கொன்றையின்‌ அழகிய பருவ 
மலர்கள்‌ நம்மைப்போல்‌ பசக்கும்‌ கார்ப்பருவத்தில்‌, சிறிய 
தலையையுடைய பெண்மானிடத்து நின்றும்‌ நீங்கெ நெறிந்த. 
கொம்பையுடைய , ஆண்‌ ' மானையும்‌ ஈம்‌ தலைவர்‌ காண்‌ 

பரோ? 


ன்ப: 
ர்‌ ப 184. 
[இடித்துரைத்த பாங்கனை 
நோக்கித்‌ தலைவன்‌ 


, கூறியது. 


குறுந்தொகை வசனம்‌ ரமி 
மயிற்பீலிக்‌ கண்ணைப்போன் ற. 


மாட்சிமைப்பட்ட முடியையுடைய பாவைபோல்‌ 


வாளாகிய ; நுண்ணிய வலையையுடைய பரதவர்‌ 
மட்மகள்‌ கண்‌ வலையினிடத்து,. அங்குச்‌ செல்வார்‌ 
அகப்படுகின்‌ ற கடற்கரைச்‌ சோலையில்‌: 


மாட்சிமைப்பட்ட தகுதியையுடைய எனது நெஞ்சம்‌, 
இதற்‌: 

இது சிறந்ததென்று ஆராயாது அக்கண்‌ வலையினிடத்தே 
ய்கப்பட்டு ஆண்டுத்‌ தங்கியது. அறிவான்‌. மிக்க. பெரி 
யோர்க்குத்தான்‌ கண்டதை மறைத்துப்‌ பொய்ச்‌ சாட்சி 
சொல்லும்‌ இயல்பில்லை. ஆதலின்‌ யாம்‌ கூறும்‌ இதனை 
உண்மையாகக்‌ கொள்க, ௮ச்சற்றூரிடத்துச்‌ செல்லுதலை 
யொழிமின்கள்‌. 


ஆரியவரசன்‌ யாழ்ப்பிரமதத்தன்‌.. 
ப 185 i 
[இரவுக்குறிக்‌ காலத்து வேறுபடக்‌ காரணமென்னை 
யென்ற தோழிக்குத்‌ தலைவி சொல்லியது. ] 


தோழி! பல வரிசைக்‌ ஒற்றுகளையுடைய அரவீன து 
படமொடுங்கயதைப்போலக்‌ குவிந்து, ீழ்காற்றால்‌ 


தொலைந்த ஒண்மையையுடைய  .செங்காந்தண்மலர்‌, 
பாறையின்மேற்‌ கவிந்து கடக்கும்‌ ஈநாட்டையுடைய தலை 
வனுக்கு; எனது நல்லமாமையையுடைய சரீ ரத்தின து மிக்க 
தயருடைய. தன்மையை : நெற்றி பசலை பரந்து, தேம 
லொளி யிழந்து, சீண்ட மெல்லிய பருத்த தோள்கள்‌ 
மெலிந்து, வளைகள்‌. நெகிழப்‌ பெற்று, இத்தன்மையளாதல்‌ 
உம்மால்‌ ஆதியதென விளங்கச்சொன்னால்‌ என்ன குற்ற. 
மாகும்‌? 
. மதுரை அறுவை வாணிகன்‌ 

இளவேட்டன்‌. 


186. 
[பருவ வரவின்கண்‌ ஆற்றாளெனக்‌ கவன்‌ ற' தோழிக்‌ 


_ குத்‌ தலைவி கூறியது.] 


ர்‌ 


72 .. குறுக்தொகை வசனம்‌ 


. தோழி! என்னுடைய கண்கள்‌, அதிக முழக்கத்தை 
யுடைய இடியேற்றோடு மேகம்‌ மழைபெய்து கலந்த முல்லை 
நிலத்திலுள்ள முல்லையினது மெல்லிய கொடி.கள்‌,பற்களைப்‌ 
போல அரும்பும்‌ காட்டையுடைய தலைவன்‌ பொருட்டுத்‌ 


துயிலைத்‌ அறந்தன. ள்‌ 
்‌ ஓக்கூர்‌ மாசாத்தி. 


187 


[தலைவனை இயற்பழித்த 
தடுத்தது.] 


§தோழியைத்‌ தலைவி 


. தோழி ! செம்மையான மலைப்‌ பக்கத்தின்கண்‌ 
தங்கு தலையுடைய வருடைமான்மறியினது குட்டி, 
தன த தாயின்‌ மடியினின்றுஞ்‌ சுரக்கின்ற திம்‌ 
பாலை. நிறைய வுண்டு, பெரிய மலையினது நிழலில்‌ 
அள்ளுதற்கெமாகிய நாட்டையுடைய தலைவன்‌ ; 
கல்லினும்‌ வலியன்‌. என்‌ நெஞ்சம்‌ அவன்‌ 
வன்மையையுடையானென்று கருதாமல்‌ 

அவன்‌ திறத்து மெலிவை யடையும்‌. 


188 


கபிலர்‌. 


[பருவங்‌ கண்டு அழிந்த கிழத்தி தோழிக்கு 


உரைத்‌ தது.] 

மூல்லைக்கொடிகளில்‌ அரும்புகள்‌ முதிர்ந்தன. குளிர்ந்த 
காலத்தை யேற்ற. அகன்ற முல்லை நிலங்கள்‌, முல்லை மலர்‌ 
களோடு அழகு” முதிர்ந்தன. எனது மாட்சிமைப்பட்ட 
அழகைக்‌ கெடுத்தலை நினைத்து மாலைக்‌ காலம்‌ வந்த்து. 
எனது வெள்ளிய ஆபரணங்களை நெகிழச்‌ செய்த தலைவர்‌ 


இன்‌ னும்‌ ல்கள்‌ 
- மதுரை அளக்கர்‌ ஞாழார்‌ மகன்‌ மள்ளன்‌. 
189 


[வினைசெய்ய வேண்டுமென்று சுமத்தப்பட்ட ன்ட்‌ 
தில்‌, தலைமகன்‌ பாங்கற்கு உரைத்தது.]' 


குறுந்தொகை வசனம்‌ 73 

இன்றைக்கே காரியத்தின்‌ பொருட்டுப்‌ போய்‌, 
நாளை திரும்பி வருவேமாக. குன்‌ றிலிருந்து இழியும்‌ 
அருவியைப்‌ போல வெள்ளிய தேர்‌ விரைந்து செல்ல, 
இளம்பிறையை யொத்த அத்தேரினது ஒளி தங்கிய 
சக்கரம்‌, விசும்பில்‌ நின்றும்‌. விழுகின்ற 
கொள்ளிமைப்போலப்‌, பசிய பயிர்‌ களைத்‌ 
துணிப்பக்‌ காற்றைப்‌ போல்‌ இயலுதலையுடைய 


வேகத்தினால்‌, மாலையில்‌ தலைவி யிருக்குமிடத்தை 
யடைந்து சிலவாகிய வரிசையையுடைய வெள்ளிய 
வளைகளை ய்ணிந்த அவள்‌ து” அதிக மாட்டிமைப்பட்ட 
சரீரத்தைச்‌ . சேர்ந்து மகிழ்வோம்‌. 
மதுரை ஈழத்துப்‌ பூதன்‌ றேவன்‌. 
190 
[பிரிவிடை யாற்றாளாயெ தலைவி தோழி 
க்‌.கு ச்‌ சொல்லியது. | 
I தோழி! நெறிப்பையுடைய கரிய கூந்தலோடு 
பெரிய தோளைத்தடவி இறுக வணிந்த வளைகள்‌ 
நெகிழும்படி, தேடு கின்ற பொருளின்‌ பொருட்டுப்‌ 
பிரிந்து சென்ற தலைவர்‌, புள்ளிகளையும்‌ வரிசைக்‌ 
கற்றுகளையும்‌ வெஞ்சினத்தையு முடைய 
பாம்புகளின்‌ பசுந்தலைகள்‌ துணையும்படி, வலியை 
யுடைய இடியேறு முழங்குகின்‌ ற நள்ளிரவின்‌ 
கண்‌. பல பசுக்களுள்ள . தொழுவத்தில்‌ நல்ல 
ஆனேறு செல்லும்‌ தோறு மொலிக்கின்‌ ற ஒற்றை 
மணியின்‌ குரலையறிவாரோ? 
பூதம்புல்லன்‌. 
191 


[பிரிவிடையாற்றாளெனக்‌ கவன்‌ ற தோழிக்குத்‌ தலைவி 
யுரைத்தது.] 

எனது தோழியே! இதனை என்னென்று 
கூறுவேன்‌ ? வலிய மரக்கிளையிலிருந்த பெபருந்‌ 
தொகுதியையுடைய பறவைக்‌ கூட்டங்கள்‌, 
தாந்துணைகளோடு சேர்ந்தமையால்‌ 


74 குறுக்தொகை வசனம்‌ 
பிரிர்தோருடைய வருத்தத்தை நினையாதனவாய்த்‌; 
'இங்குர லால்‌ ;:அழைக்கக்கேட்ட பின்பும்‌) 
நம்மைப்பிரிந்த அயலார்‌ போன்ற தலைவர்‌ 
இவ்விடத்துக்குத்‌ திரும்பி வந்தால்‌; மலர்‌ களை 
மிகுதியாக அணியும்‌ கூந்தலை அலங்கரித்தலை 
யொழிக. . எம்மைத்‌ தொடுதலையும்‌ ஒழிக, என்று 
கூறு வேம்‌. -அதனை உங்குக்‌ கெண்பாயாக. 


192 . 
. [தலைவருடைய பிரிவை யான்‌ எங்கனம்‌ பொறுப்பே 
னென்று தலைவி கூறியது.] 


கோயால்‌ வருந்தி உறையும்‌ தோழி ! அவர்‌ 
இங்கே மீண்டு வருவார்‌ வருந்தற்க ; என்று நீ 
சொல்வதனால்‌ 
இனி நான்‌ அழாமலிருப்பேனோ ? பிரகாசிக்கின்ற 
அழயெ 
இறகுகளையுடைய கரியகுயில்‌, தன்‌ சரீரம்‌ 
பொன்னினது உரைத்த பொடி விளங்குகின்ற 
உரைக்கல்லை ஓக்கும்படி, மரதீதின்‌ கிளையினிடத்து 
நறும்பூர்தாதைக்‌ கோதுகின்‌ ற 
இளவேனிற்காலத்திலும்‌, தலைவர்‌ வராமையால்‌ 
அலங்‌ கரிக்கப்பெறுத கொத்தாகிய கூந்தலைத்‌ 


தடவுவேன்‌, க 
கச்சிப்பேட்டு நன்னாகையார்‌. 


i935 

[களவுக்‌ காலத்தில்‌ ஆற்றியிருந்தமையைக்‌ கடி௩கர்ச்‌ 
சென்ற தோழி தலைவிக்குக்‌ கூற அதற்குத்‌ தலைவி கூறி 
யது.] 

கள்ளைப்‌ பெய்த நீலக்குப்பிகளைப்‌ போன்ற சிறிய. 
வாய்‌ பொருந்திய ' சுனையின்‌ கண்‌ உள்ளனவாகய பிளவு 
பட்ட வாயையுடைய தேரைகள்‌, தட்டைப்பறையைப்‌ 
போல ஒலிக்கும்‌ நாட்டையுடைய தலைவன்‌, களவுக்‌ காலத்‌ 
துப்‌. பழைய: திங்களில்‌ நெடிய .- வெண்ணிலாவின்கண்‌ 


எனது தோளைத்‌ தழுவினான்‌. அதனால்‌ இக்காலத்திலும்‌ 


குறுந்தொகை வசனம்‌ .., (220 
அவன்‌ குடிவந்த மு ல்‌ லை யி. ன து 
மொட்டறுமலரின்‌ வாசனையை என்‌ தோள்கள்‌ வீசும்‌. 


அரிசில்கிழார்‌, 


194 
[சீவன்‌ வருவதாகக்‌ கூறிச்‌ சென்‌ ற பருவத்தின்கண்‌ 
தலைவி ஆற்றாளெனக்‌, கவன்ற தோழிக்குத்‌ தலைவி கூறி 
யது.] 


தோழி !: மேகம்‌ எழுந்து மின்னுதலைச்‌ செய்து 
சப்திக்‌ ன்ற செயல்‌ ஒன்றுதானா எனக்குத்‌ துன்பம்‌ 
தருவது ₹ மேக :வொலிக்‌ கெதிராகக்‌ 
கானகத்திலுள்ள மயில்கள்‌ விரைவனவாகி 
ஆரவாரிக்கும்‌. இங்கனம்‌ ஏதுவில்லாமற்‌ கலந்த 
இரண்டு பொருள்களாலும்‌ என்பேதை நெஞ்சம்‌ 
பெரிய கலக்கத்தையடையும்‌. : இம்மனத்தினது 
தன்மையை: எத்தகையதென்று சொல்வது 7 
கோவதத்தன்‌. 


[பிரிவிடைப்‌ 


195 
பருவ வரவின்கண்‌ கிழத்தி மெலிந்து: 
தடவுதல்‌ பொருந்தி யசைந்து . வருகின்ற 
காற்றுச்‌ 


சரீரத்தின்கட்பாய்ந்து பரந்து இண்ட அதனால்‌ அலங்கரிக்‌ 

- கப்பெற்‌ற பொம்மையைப்போன்ற எனது சரீரம்‌ வேறு: 

_ பாட்டையடைதலை ._ யறியாத தலைவர்‌, 
விரும்பிச்சென்‌ ற 

காரியத்தை முடித்துக்‌ கொள்வாராய்ச்‌ சூரியன்‌ 
வெம்மை 

தணிந்து . அத்தகிரியையடைய அன்பத்தைச்‌ 
சுமந்து 

எழுகின்ற வருத்தம்‌ பொருந்திய : மாலையில்‌ 
எங்கேயிருக்‌ ன 

,கின்றுரோ ? ஐயோ! இம்‌ மாலைக்காலம்‌ 
துன்பத்தைத்‌. ம்‌ 
... தீருவது. தலைவி வருந்துவாள்‌ என்று 


நினையா தவரானார்‌... 
தேரதரன்‌.. 


70 குறுந்தொகை வசனம்‌ 


196 


- [வாயில்‌ ம வ ண்‌ டி. ப்‌ புக்க 


தலைவனுக்குத்‌ தோழி 
கூறியது.] 
ஐய! என்‌ தோழியாகிய தலைவி ; முன்பு 
வேம்பினது 
பசிய காயைத்‌ தந்தாலும்‌ இனிய பொலிவு 
பெற்ற 
“வெல்லக்‌ கட்டி என்று பாராட்டிக்‌ கூறினீர்‌ ; 
இப்பொழுது 
பாரியின்‌ பறம்பு மலையிலுள்ள தைமாதத்திற்‌ 
குளிர்ந்தன 
வாகிய குளிர்ச்சியையுடைய சுனையிலுள்ள 
தெளிந்த 
நீரைத்‌ தந்தாலும்‌, மிகக்‌ கசக்கிறதென்று கூ 
றினீர்‌; 
நுமது அன்பின்‌ பகுதி அத்தன்மையது. 
மிளைக்கந்தன்‌. 
197 


[பருவ வரவின்கண்‌ வற்புறுத்தும்‌ 
தோழிக்குச்‌ கிழத்தி 
உரைத்தது] 
.. தோழி ! கமோதலுண்டாகும்படி, தண்‌ 
ணீரைக்‌ 
கொண்ட மின்‌ முதலிய தொகுதியை 
யுடையனவாகிய கார்‌ 
.... காலத்தை யேற்றுக்கொண்ட கிளைத்த 
மழையையுடைய 
அதைக்‌ காற்றினது குளிர்ச்சியோடு மிக 
மயங்கிக்‌ கலந்த, 
'கூதிர்க்காலம்‌ என்னும்‌ உருவத்தையுடைய 
எமன்‌, காத 
- வரைப்‌ பிரிந்திருக்கும்‌ எ ன்‌ னை க்‌ 
கொல்லுதற்கு வரு 
கின்றது யாது செய்வாம்‌ ? 
கச்சிப்பேட்டு நன்னாகையார்‌, 
198 
[தோழி / குறியிடம்‌ மாற்றிக்‌ கூறியது.] 
்‌ யாமரத்தை வெட்டிய மரங்களைச்‌ ஈட்ட 
வழியில்‌, I 


கரும்பைப்போன்‌ ற அடியையுடையனவாகிய 
பசிய தாளை. 

யுடைய . செந்தனையினது மடப்பிடியின்‌ வளைந்த 
கையைப்‌ 

போன்‌ றனவாகிப்‌ ்‌ யால்‌ நிரம்பிக்‌, 
கரியெடுக்குங்‌ குறட்‌ | 

டைப்‌ போல வளைந்த நெருங்கிய 
குலையையுடைய பசிய 


குறுக்தொகை வசனம்‌ 
ச்ச ச 


கதிர்களில்‌, இன்னும்‌ பொருட்டு விழுகின்ற கிளிகளை 
ஓட்டும்பொருட்டுச்‌ .செல்வேம்‌. ஈண்டுத்‌ தாய்‌. வருவள்‌, 
கொல்லும்‌ போர்க்குரிய வேற்படை விளங்குகின்ற. பெரிய 
கையையுடைய மலையனது முள்ளூர்க்‌ காட்டில்‌ 
வளர்ந்த சந்தன வாசம்‌ வீசும்‌ 
மார்பினையுடையவனாகி, இங்கு 

வருதலை யொழிக, இது எமது விருப்பம்‌, 


199 


கபிலர்‌. 


[தோழி இற்செறிப்‌ பறிவுறுப்ப, ௦ 
கஞ்சிற்குத்‌ 
தலைவன்‌ கூ றியது.] 
நெஞ்சே! திண்ணிய தேரையுடைய கைவண்மை 
வாய்ந்த ஓரியினது கானத்தைத்‌ தீண்டி வீசுகின்ற காற்‌. 
றைப்போல .; 'மணக்கின்ற நெறிப்‌ 
பமைந்தமையைப்‌ 


போன்ற தண்ணிய கூந்தலையுடைய மாமை நிறத்தை 
யுடையோளிடத்து ; இற்றை. நிலையைப்‌ போன்று 
என்றும்‌ உள்ள நட்பையுடைய இக்காம நோயா 
னது, அழியுங்‌. காலமொன்‌ நில்லாமல்‌ மறுமை யுலகத்தி' 
லும்‌ நிலை பேற்றையடையும்‌. ஆதவின்‌ ' தலைவியை இட்‌: 
பிறப்பில்‌ பெறுதல்‌.முடியாதரயினும்‌ மறுமையிற்‌ பெறுத: 
லாகிய பயனொன்‌ திறாக்கின்‌ றது. 

ப்ரண ர. 


ரிப்பன்‌ பரி, 200 
[தோழி , பருவத்தை . மறுத்துக்‌ கூறிய 
விடத்துத்‌ 
தலைவி கூறியது.] 


தோழி ! கார்ப்‌ பருவத்துக்குப்‌ பெய்தற்குரிய மழையை. 
யுடைய மாலைக்‌ காலத்தில்‌ வரும்‌ கரிய: மேகங்கள்‌, வீத்தி' 
வான்‌ பார்ப்பாருக்கு இனிய ஒலியையுடைய இடியேற்றை. 
யுடையனவாக முழங்கும்‌. முன்பு மழை. பெய்த குன்றத்‌ 
'இன்‌ கன்‌, பூமணக்கின்‌ ற தண்ணிய கலங்கலீன்‌ மேலே 
பரவிய மலர்களைச்‌ சுமந்து வந்து புனலும்‌ வீழும்‌. கார்‌ 


78 ்‌ குறுந்தொகை வசனம்‌ 

காலத்திற்கு முன்னரே வருவேமென்று 
பாதுகாப்பைச்‌ செய்தகன்ற்‌ தலைவர்‌ இன்னும்‌ 
வாராராயினார்‌. நிச்சய மாக அவர்‌ நம்‌ _மை 
மறந்துவிட்டார்‌. காந்தாமவரை .மறவாதவர்களாக 
இருக்கின்றோம்‌. 
ப வலர 1 உட்ப” இறு 


ஒளவையார்‌. 


[தலைவனும்‌ தலைவியும்‌ 
இல்லறம்‌ நடத்தும்‌ மனைக்குச்‌ 
சென்ற தோழி, வரைந்து கொள்ளும்‌ வரை 
நன்கு ஆற்றி 
யீருந்தாயென்று கூற அப்பொழுது தலைவி 


கூறியது.] 
கரிய மெல்லிய சிறகுகளையும்‌ கூறிய 
ஈகங்களையு 

முடைய வெளவால்‌, பாலைக்‌ கலந்தாற்‌ போன்ற 
உருசியை 

யுடைய தேமாங்கனியைத்‌ தின்று, : பிறகு 
நெல்லியின து 

புளித்த காயை யுண்டு ; அயலிலுள்ளதும்‌, 
முள்ளில்லாத 

கம்‌; அழகுடன்‌  பருத்ததுமாகிய மூங்கிலின்‌ 
கண்ணே 


'தூங்கும்படி., மங்கி அயர்ந்து வளர்ந்த 
சோலைகளை 

யுடைய மலை பொருந்திய நாடன்‌, வரைவுக்‌ குரிய 
பொரு 

ளோடு வருவானென்று ௩ம்‌ அயலகத்துக்‌ 
கிழத்தி கூறி 


ன்‌? அதனால்‌ நான்‌ ஆற்றியிருந்தேன்‌. 
அங்ஙனம்‌ கூறிய 
வள்‌ சுவர்க்க பதவியை யடைவாளாக, 
௮0௮ 


[காதாக வந்த தோழியை நோக்கித்‌ தலைவி 
வாயில்‌ 


. மறுத்தது.] 

என்‌ நெஞ்சு வருந்தும்‌ ; . என்‌ நெஞ்சு 
வருந்தும்‌ ; 
. முல்லை நிலத்தில்‌ நெருங்கி முளைத்த சிறிய இலைகளையுடைய 
“நெருஞ்சியினது கண்ணுக்கினிய புது மலர்‌, பிறகு துன்பத்‌ 


தைத்‌ தரும்‌ 
முள்ளைத்‌ தந்தா ற்போல, முன்பு நஈமக்கனியவை 
களைச்‌ செய்து நடந்த காதலர்‌, இப்பொழுது 


இன்னாதவை 
களைச்‌ செய்து நடத்தலால்‌ என்‌ நெஞ்சு வருந்தும்‌, 


அள்ளூர்‌ நன்முல்லை, 


குறுந்தொகை வசனம்‌ 
79 4 
[வாயிலாகப்‌ புக்க தோழிக்குத்‌ தலைமகள்‌ 
சொல்லி 


யது.] 
"தோழி! நமது நலைவர்‌; வேற்று 


நாட்டாருமல்லர்‌. 

வேற்றூராரு. மல்லர்‌. கண்ணினாலே காணும்படி 
விரை 

வில்‌ வருதற்குரிய சமீபத்திலிருந்தும்‌; கடவுளை 
விரும்பி 

- யொழுகும்‌ முனிவர்களைப்‌ போல, என்னை 
நீங்கியொழுகு 

கின்றார்‌. ... அவர்பொருட்டு கான்‌ முன்னொரு 
சமயத்தில்‌ 

வருந்துதலையுடையவளாயினேன்‌. அஃது 
இப்பொழுது 
இல்லை. . 

அது கனு 204 


. [தலைமகனுக்குப்‌ பாங்கன்‌ உரைத்தது] 

பெரிய தோளையுடைய தலைவனே! காமம்‌ காமம்‌ 
என்று அறியார்‌ இகழ்ந்து கூறுவர்‌. அக்காமம்‌ வருத்த 
மும்‌ நோயும்‌ அல்ல. பழங்‌ கொல்லையாகய மேட்டு நிலத்‌ 
இல்‌ தழைத்த முற்றாத இளம்புல்லை முதிய பசு. நாவால்‌ 
தடவி இன்புற்றாற்‌ போல, நினைக்குங்‌ காலத்துப்‌ புதிதாகத்‌ 
தோன்றுகிற வொரு இன்பமாகும்‌. ,. ப்‌ ்‌ 
ண்ட ப்‌ பிளைப்பெருங்‌.கந்தன்‌. 


்‌.. [வரைவிடையாற்றாளெனச்‌ .க.வன்‌.ற தோழிக்குத்‌ 
தலைவி யுரைத்தீது..] 

தோழி! அலைகள்‌ கொண்டுவந்திட்ட 'மணலையுடைய 
கடற்கரைத்‌ தலைவன்‌, மின்னுதலைச்‌ செய்வதும்‌ கூட்ட 
மாகியதும்‌ பெய்தலையுடையதும்‌ ஆகிய மேகம்‌. மழை 
பெய்ய விண்ணின்கண்‌ அசையும்‌. அன்னப்பறவை பறப்பதி 
'ஓயர்ந்தாற்போல, பொற்படைகளாற்‌ சிறந்த - வெள்ளிய 
தேரிலேறிக்‌, கடலின து கலங்குகிற 'நீர்த்திளிகள்‌ தேரின்‌ 


80 குறுந்தொகை வசனம்‌ 


சக்கரத்தை நனைக்க இப்பொழுது பிரிந்து சென்றான்‌.. 

பசலை இதை யெப்படி யறிந்தது ? எனது வாசம்‌ வீசுகன்ற: 

'அழயெ நெற்றியில்‌ அது படரத்‌ தொடங்கி விட்டது. 
உலோச்சன்‌.. 


26 ட... 
[பாங்கன்‌ இடித்துரைத்தபோது தலைவன்‌ உரைத்தது. ] 
அறிவுடையீர்‌ ! அமிழ்தத்தை யொத்த அழகிய இனிய: 
சொற்களையுடைய பண்பு வாய்ந்தவளது குணமும்‌ . இத்‌: 
தகைய துன்பத்தைச்‌ செய்யுமாயின்‌, காமத்தோடு ஒருங்கு. 
வாழ்தல்‌ அருமை, அதனை யணுகுதலை விடுமின்‌. 


ஐயூர்‌ முடவன்‌. 
௨207 
[தலைவன்‌ செலவுரைத்த தோழியை 
கோக்‌இத்‌ தலைவி 
சாற்றியது.] 


தலைவியினிடத்திலே ஈம்முடைய செல்கையைச்‌ சொல்‌: 
லிச்‌ செல்லுவோமாயின்‌ செல்லுதலரி : தாகுமென்று ;. 
பாலை நிலத்தின்‌ கண்ணுள்ள ஓமைமர த்தின்‌ 
அழகிய களை 


யிலிருந்ததும்‌ இனத்தை விட்டுப்பிரிர்து வர்ததுமான 

பருந்து, தனிமையைக்‌ காட்டுதலைக்கொண்ட தெளிந்த: 
ஓசை ;. பாலை 'நிலவழியிற்‌ செல்லும்‌ மக்கட்கு உசாவுதற்‌ 
றுணையாக அமைதற்டெமாகியதும்‌,கல்‌ மலையினது பக்கத்த 
தாகியெதும்‌ . ஆய பழைய. சிறிய வழியில்‌ நந்தலைவர்‌, 
தம்‌ காலடிகள்‌ சுவடு செய்யத்‌ : தாவிச்‌ சென்றுரென்று 
கேட்ட ஈமது அன்பர்கள்‌ 'பல்ராவர்‌. 


-208 . 
தில்‌ யாற்றல்‌ வேண்டுமென்ற. தோழிக்குத்‌ 
தலைவி உரைத்தது] - 


க உறையன்‌. 


குறுந்தொகை வசனம்‌ ப 81, 
தோழி ! நான்‌ தலைவனோடு பொருந்தாத 

இயல்பை. 

யுடையவள்‌ அல்லேன்‌. பொருந்து மியல்பை யுடையவள்‌ 

தான்‌. ' ஆயினும்‌ அயலார்‌ வரைவொடு வருங்காரணத்தி 
“னால்‌ மலையினிடத்துப்போர்‌. செய்கின்ற 
களிறுகளால்‌ 

மிதிக்கப்பட்ட. நெரிந்த அடியையுடைய 
வேங்கைமரம்‌, I 

குறப்பெண்கள்‌ தம்முடைய கூந்தலிலே அணிந்து 
கொள்‌ 


ளும்‌ பொருட்டு மேலே யேறாமற்‌ கீழே நின்றபடி 
மலரைக்‌ 
கொய்தற்கேதுவாம்படி, தாழ்ந்து மலரும்‌ 
நாட்டையுடைய 
தலைவனோடு பொருந்தேன்‌. 
கபிலர்‌. 
209 
[பொருள்‌ வயிற்‌ பிரிந்து மீண்ட, தலைமகன்‌, தலைவி 
யிடத்துத்‌ தனக்குள்ள அன்பைப்பற்றிக்‌ கூறியது. ] 
தோழி! அறத்தைச்‌ செய்யும்‌ நெல்லி 
மரத்தினது 
அழகிய. பசங்காய்கள்‌, வலியையுடைய புலிக்குட்டிகள்‌ 
கொள்ளற்குரிய இடத்தில்‌ உதிர்க்துருளுகிற கடத்த.ற்கரிய 
ம்லைகளைக்‌ கடந்து போயயாம்‌; 
சென்றவிடத்திலுள்ள சிறு 
காரியங்கள்‌ பலவற்றைப்பற்றி நினைத்தே 
மல்லேம்‌. வழி 
யிடத்துள்ள காட்டினிடத்தில்‌ ,தழைத்துக்‌ 
கோணிய . களை 
களையுடைய வெட்சியின்‌ முறுக்கவிழ்ந்த 
பலபேரரும்புகள்‌ 
.. கமழும்‌, மையைப்போன்ற்‌ கரிய கூந்தலையுடைய 
தலைவியின்‌ I 


பா்‌ நினை த்திருக்தேம்‌. 
்‌ பாலைபாடிய பெருங்கடுங்கோ. 


210 
[பிீவுக்காலையில்‌ தலைவியை நல்ல ஆறுதல்‌ கூறி 


வைத்தருக்காய்‌" என்ற தலைவனுக்குத்‌ தோழி. சொல்லி 
யது.] 
.. வலிய தேரையுடைய ஈள்ளியின்‌ காட்டிலுள்ள 
இடை. யர்கட்‌ குரிய பல பசுக்கள்‌ தந்த நெய்யோடு, 
தொண்டி வயல்களில்‌ ' முழுதும்‌. விளைந்த 

F த்‌ 


வெண்ணெல்லரிசியால்‌ 


2 குறுந்தொகை வசனம்‌ 


ச்‌ 


சமைத்த சோற்றை ஏழுகலங்களிலேந்தியளிப்பினும்‌ ; 
என்‌ தோழியாயெ . தலைவியின்‌ பெரும்தோளை 
நெகிழ்த்த துன்பத்தை நீக்குதலுக்கு 
விருந்தினர்‌ வரும்படி, கரைதலைச்‌ செய்த காக்கைக்கு 
அப்பலி சிறிதேயாகும்‌. 

்‌ காக்கைபாடினியார்‌ நச்செள்ளையார்‌. 


211 


[” இடைவழியிலுள்ள பாலை , நிலத்தில்‌ . பிரிவால்‌. 
, வருந்துவனவற்றைக்கண்டு, ஈம்மை ஆற்றார்‌ கொல்‌ என 
ட நினைந்து தலைவர்‌ மீளினும்‌ மீள்வரோ”' என்ற தலைவிக்‌ 
குத்‌ தோழி கூறியது.] 
தோழி! குறைந்து. கோடையால்‌ வெதும்பிய மரா 
மரத்தினது . ஓங்கிய வெள்ளிய னையின்கண்‌, வேனிலில்‌ 
மலர்ந்த ஓர்‌ வெள்ளிய பூங்கொத்தைத்‌ தேனோடு ஊதி, 
ஒன்றையும்‌ பெறாது திரும்புகின்ற தும்பியென்னும்‌ வண்டு 
களையுடைய பாலைநிலத்தைக்‌ கடந்தோர்‌, அழயெ சிலவாய 
கூந்தலையுடைய உனது அழயெ வளைகள்‌ கெகிழும்படி, 
_ நம்விருப்பத்திற்‌ இணங்கி நம்பால்‌ அருள்‌ 
செய்யாராய்‌ 
நம்மைப்பிரிர்து. சென்றார்‌. அவர்‌ பொருட்டு 
அஞ்சு தலை 


நீங்கினேம்‌. 
பக காவன்முல்லைப்‌ 
தினா. 
ல்‌ 212 
[தலைவன்‌ குறையை முடிப்பதாக 
ஒப்புக்கொண்ட 


தோழி தலைவிக்குக்‌ கூறியது.] 


தலைவனே நிச்‌ செல்லுங்‌ 

கொடுஞ்சியையுடைய்‌ நெடுந்‌ 
தேர்‌, தெளிந்த நீரையுடைய கடலினது அடைந்த கரைக்‌ 
கண்‌, தெளிந்த சப்தத்துடன்‌ ஓலிக்கும்‌ மணி ஒலிக்க, கரம்‌. : 
காணும்படி. வந்து பின்னர்‌ நாம்‌ காணும்படி. செல்லும்‌, 
காமம்‌ இரங்கத்தக்கது. ஏனெனின்‌; நிச்சயமாக. விரைவில்‌. : 
அமிவுதாகும்‌.. அதன்‌ பொருட்டு. கான்‌ வருந்துகிறேன்‌... 
க்‌ நெய்தற்கார்க்யன்‌ ட 


குறுந்தொகை. வசனம்‌ 


215 
- [ஈம்மிடத்துள்ள்‌ விருப்பத்தினால்‌ தலைவர்‌ 
வினையை 
நிறைவேற்றாமல்‌ வந்து விடுவாரோ” எனக்‌ 
சவன்‌ற தலை 
விக்குத்‌ தோழி சொல்லியது. | 
- எனது தோழி ! தலைவர்‌ நின்பால்‌ அதிக 
ஆசையை 
“யுடையவர்‌. நம்முடன்‌ துயிலும்‌ இனிய துயிலை 


வெறுத்‌ 
துச்‌ சென்றவர்‌. அவர்‌ சென்ற வழியில்‌ 
விரைவுடன்‌ ; 
இளைத்த கொம்பையுடைய தலையுள்ள ஆண்மான்‌ 
காலா 
அதைத்துப்‌, - பசிப்‌ பிணியைத்‌ திர்த்துச்‌ 
கொள்ளும்‌ 
பொருட்டு வளத்த மிகப்‌ பெரிய மரப்பட்டையைக்‌ குட்டி 
யுண்டெஞ்சினால்‌ அந்த.மிகுதியைத்‌ தானுண்டு, மாசற்ற 
மனத்தோடு துள்ளி நடக்கு மியல்பையுடைய 
நிழலாக நின்று வெயில்‌ தீர்க்கு மென்று 
கூறுவார்கள்‌, 
கச்சிப்பேட்டுக்‌ காஞ்சிக்கொற்றன்‌, 214 
[தலைவியின்‌ வேறுபாடு கண்டு. அவளது தமர்‌ வெறி 
யாட்‌ .டெடுத்த காலை தோழியறத்தொடு நிற்பாளாய்க்‌ 
கூறியது] 
.. மரங்களை 


அழித்த குறவன்‌ புனத்தை யுழுது விதைத்த. 

விளங்குகிற கதிரையுடைய இனையைக்‌ காப்பவளும்‌, புறத்‌ 
தில்‌ தாமுகின்‌ ற அழகிய சில வாகிய கூந்தலையுடையவளும்‌, 
மெலிந்த: இயல்பையுடையவளும்‌ ஆதிய தலைவியினது.. 
திருத்தமான . ஆப்ரணத்தை ; யணிந்த அல்குலுல்குப்‌, 
பெருந்தழையுடையைக்‌ “கொடுத்து அசோகின்‌ பெருத்த 
அடிமரம்‌ ஒழிந்து நிற்ப, அதை விட்டு விட்டுப்‌ பக்கத்திலே 
நின்ற அலரி மாலையை முருகனுக்குச்‌ சூட்டி வெறியெடுத்து 

ஆாலாகத்தை யடைந்து இவ்வூர்‌ மயக்கமுற்றது. 
கூடலூர்க்கிழார்‌; 


64 குறுந்தொகை வசனம்‌ 


215 
[பிரிவிடைத்தோழி வற்புறுத்தியது. ] 
தோழி !. துன்பமும்‌ மெதுவாக நீங்கும்‌. 

ஒளிவிடு! 

தலைச்‌ செய்கின்ற சூரியன்‌ பெரிய மலையினிடத்து மறை 

கின்றது. நீரற்றவறிய குளத்தைக்‌ கண்டிய இலங்கு. 

இன்ற மருப்பினையுடைய ஆண்யானைகள்‌, சிறிய குண்டுக்‌: 

கற்களுக்குப்‌ பக்கத்தில்‌ தாம்‌ விரும்பும்‌ பிடிகளைத்‌ தழுவி, 

வளைந்த வரிகளையுடைய பெரிய புலியின து: தாக்குதலில்‌: 

நின்று காக்கும்‌, நீண்ட மலைகட்குப்‌ 
பக்கத்திலுள்ள பாலை: 

நிலத்தைக்கடந்து சென்‌ ற தலைவர்‌ இன்று வருவர்‌, 


மதுரை அளககா ஞாழாமகனா 
மளளனா.. 
216 


_.. [பருவ வரவின்‌ கண்‌ ஆற்றாளெனக்‌ கவன்‌ ற 
தோழிக்‌ 

குத்‌ தலைவி யுரைத்தது. ] 

தோழி! அத்தலைவர்‌ கெடுதியில்லாத உயர்ந்த செல்‌ 

வத்தைக்‌ கொணரும்‌ பொருட்டுப்‌, பசிய இலைகளையுடைய 

வாடாத வள்ளிக்‌ கொடி படர்ந்த காட்டைக்‌ 
கடந்து 

சென்றார்‌. கான்‌ தொகுதியாகப்‌ பொருந்திய 
விளக்கத்தை: 

யுடைய வளைகள்‌ நெகிழும்படி யேங்குதலை 
யடைந்து, 

பெருமை பொருந்திய படுக்கையின்சண்‌ வீழ்ந்து 
துன்பம்‌ 

மிகுந்தேன்‌. கரிய மேகமானது அத்தகைய 
துன்பத்தை. 

யுடையாள்‌ இரங்கத்தக்காள்‌ என்னாது, 
மேலு.ம்மழையைப்‌: 
- பெய்யும்‌ பொருட்டு, முழக்கஞ்‌ -செய்து 
எனது, இன்‌ 


-னுயிரைக்கொள்ளை கொள்ளுதலை 
விரும்பி மின்னுகின்‌ ற தட 
ட்டது லாக்‌ காஞ்சிக்‌ கொற்றன்‌. ' 
வ 217 
டன்‌ போக்கை விரும்பத்‌, த. ழி தன்விக்குக 
கூறியது. ] 


குறுந்தொகை வசனம்‌ : . 65 
தினைப்புனக்கிளி கடியத்‌ தாயனுப்பின்‌ 

பகற்குறிக்குப்‌ 

(பொருந்தும்‌, ௮ஃதின்மையின்‌ நீ இரவு 
வருதலின்‌, வழி 

யின்கண்‌. நேரும்‌ . இடையூற்றுக்கஞ்சுவேன்‌. 
எமது தன்‌ 

பத்தைத்தரும்‌ நோய்க்கு என்ன செய்வேம்‌? 
என்று யான்‌ 

அவ்வாறு கூறிய அதற்கு, . ஒங்கிய மலை 
நாட்டையுடைய்‌ 

தலைவன்‌; . வேறொன்றை யெண்ணிப்‌ பெருமூச்சு 
விட்டான்‌: 


காமநோய்‌ .மிக அழகயெது. அவனது 
கு.றிப்பறிந்த. மான்‌ 
' நீ நினைத்தவாறு செய்தல்‌ மிகுந்த 
அறிவுடைமையும்‌ பழிக்‌ 
குக்காரணமும்‌ ஆகும்‌ என்றேன்‌. 
தங்கால்‌ முடக்கொல்லனார்‌. 218 


[பிரிவிடை ஆற்றாளெனக்‌ கவன்‌ ற 
தோழிக்குத்‌ தலைவி 
- உரைத்தது. ] 
-தோழி! நம்முயிர்க்‌ குயிரைப்‌ போன்‌ றவ ராதலின்‌ 
. தம்மையின்றி யிமைப்‌ பெரழுதேனும்‌ பிரிந்திருத்தலைப்‌ 
. பொருந்தாத நம்மை மறந்து 'விட்டுச்‌, சென்ற அவ்விடத்தே 
தங்குதலில்‌ வல்லமையுடைய தலைவர்‌ திறத்தில்‌ ; பிளப்‌ 
பையுங்‌ குகைகளையுமுடைய மலைப்பக்கத்திலுள்ள வெற்றி 
பொருந்திய துர்க்கைக்குப்‌ பலிக்கடன்களையும்‌ செய்‌. 
்‌ யோம்‌. கையிற்‌ காப்பு நூலைக்கட்டோம்‌ நிமித்தத்‌ 
தையும்‌ பாரோம்‌. : நற்சொழ்‌ கேட்டற்குஞ்‌. 
சென்று நில்‌ 
லோம்‌,  நினைத்தலையஞ்‌ செய்யோம்‌. 
கொற்றன்‌. 219 


[தலைவன்‌ வரைவதற்கு த்த்க்க சமயம்‌ இதுவேயென்று, 
தலைவி தோழிக்குக்‌ கூறுவாளாய்த்‌. தலைவன்‌ சிறைப்புறத்‌ 

- "இருப்புக்‌ கூறியது.] 
தோழி! பசப்பு என்‌ . சரீரத்திலுள்ளது. காதல்‌ 
ட வாய்‌ அன்பில்லாத பட்டியலும்‌ இடமாகிய 


86 | குறுந்தொகை வசனம்‌ 
'நெஞ்சத்திலுள்ளது... எனது அடக்கமும்‌. வெகு 
தூரத்‌ 

தில்‌ .நீங்கியது. எனதறிவு . தலைவருள்ள 
இடத்திற்கே செல்வேம்‌ எழுவாயாக .வென்று 
நம்மாலாகாத வற்றைக்‌ 

கூறி இங்கே தங்கியிருக்கும்‌. 
எத்தன்மையிலுள்ளீரோ 

.வென்று அன்பு. கூர்ந்து வினாவிக்குறை 
தீர்ப்பராயின்‌, பருத்த அடியைக்‌ கொண்ட 
தாழையையுடைய கடற்‌ 

கரைத்‌ தலைவருக்கு (வரைதல்‌. செய்ய) இது தக்க 
சமய -மாகும்‌. 


வெள்ளூர்க்ழொர்மகனார்வெண்பூதியார்‌. 


11 
[ பருவ வரவின்கண்‌ தலைவி தோழிக்குக்‌ 


கூறியது.] 
"தோழி! பொருள்‌ தேடப்பிரிந்த தலைவர்‌, 
பழமழை 

யினாற்தழைத்த புனத்திலுள்ள புதிய வரகின்‌ 
ஆண்மான்‌ மேய்ந்தமையால்‌ குறைதலையுடைய 
நுனியைக்‌ கொண்ட 

கதிர்‌ அரிந்த தாள்‌ சேர்ந்த பக்கத்தில்‌, பூத்த 
முல்லையின து | 

காட்டுப்பூனை சிரித்தாற்‌ போன்ற 
காட்சியையுடைய செவ்‌ 

விப்பூவின்‌, மெல்லிய கட்டவிழ்ந்த சிறிய 
அரும்புகள்‌ 

மலர்ந்த ஈல்ல மலர்களையுடைய முல்லை நிலத்தில்‌ ! 
வண்டு 

கள்‌ சூழ்ந்து திரிகின்ற மாலைக்காலத்திலும்‌ 
வாராராயி 

னார்‌ இதனைப்‌ பார்ப்பாயாக. 


ஒக்கூர்‌ மாசாத்தி. 221 
[பிரிவிடைப்‌ பருவ வரவின்கண்‌ ஆற்றுமாறு வற்புறுத்‌ 

அர்‌ தோழிக்குத்‌ தலைவி கூறியது.] 
.. முல்லைகளும்‌ மலர்ந்தன. . . பறியோலை ௧ 
ர்‌ ண்ட கையினையுடைய இடையர்‌, - குட்டிகள்‌ 


பொருந்திய ஆட்டின்‌ திரளோடு சென்று தங்கப்‌, 
பாலைக்கொண்டு வந்து கொடுத்துவிட்டு 
உணவைப்‌ பெற்றுக்கொண்டு செல்லும்‌ 
ஆடுகளையுடைய இடையன்‌, தன்‌ தலையிலணிர் து 


குறுந்தொகை வசனம்‌ 87 
கொண்ட எல்லாம்‌ ௮ம்முல்லையின்‌ சிறிய பருவ 
அரும்பு 
களே யாகும்‌. தலைவர்‌ இன்னும்‌ வாராராயினார்‌. 
. உறையூர்‌ முதுகொற்றன்‌. 
222 
தலைவன்‌, தலைவி தோழி . இருவரது 
மனவொரு. 
 மையையுங்‌ கண்டு தனக்குத்‌ தானே சொல்லியது.] 


மாட்சிமைப்பட்ட ' மாரிக்‌ காலத்தில்‌ : மலரும்‌ 
பிச்சி 
யினது, சீரொழுகும்‌ கொழுவிய அரும்பினது 
சிவந்த. 
புறத்தை யொத்த கொழுவிய கடையையும்‌ ; 
குளிர்ச்சியை 
யுடைய கண்களையும்‌ ; மழைத்துளி தன்னிடத்தே 


பெய்யப்‌ 

பெற்ற தளிரைப்‌ போன்‌ ற மென்மையையுமுடைய 
தலைவி; 

இதெப்பத்தின்‌ தலைப்பைத்‌: தோழி 
கைக்கொண்டால்‌ 

தானும்‌ அதனைக்‌. கைக்கொள்வாள்‌. அவள்‌ 
தெப்பத்தின்‌ 

கடைப்‌. பக்கத்தைப்‌ பிடித்துக்கொண்டால்‌ 
தலைவியும்‌ 

தெப்பத்தின்‌ கடைப்‌ பக்கத்தைப்‌ 
பிடித்துக்கொள்வாள்‌. தெப்பத்தை நழுவ 
விட்டுவிட்டுத்‌ தோழி நீரோடு சென்‌ 

முல்‌ தலைவியும்‌ அப்படியே போவாள்‌ போலும்‌. 


 சிறைக்குடியாக்தையார்‌. 
| த 

[தலைவன்‌ வரை. பொருட்குப்‌ பிரிந்த 
காலத்தில்‌வற்‌ 

புறுத்திய தோழிக்குத்‌ தலைவி யுரைத்தது.] 

- பெரிய ஊரினர்‌ மேற்கொண்ட. மிகுந்த 

சப்தத்தை * 

யுடைய விழாவிற்குச்‌, 


செல்வோம்‌ செல்வோம்‌ என்று கூறி 

னாய்‌... அன்று. .இவ்விடத்திற்‌: ' புறப்படுகையில்‌ 
நல்ல 

வாய்ச்‌ சொற்களாகிய நிமித்தங்கள்‌ பலவாக 
விருந்தன. 

தழலையு தட்டையையு.ம்‌ தழையையும்‌ 
எனக்குக்‌ 

கொடுத்து: இவை நினக்கு ஒத்தன என்று கூறிப்‌, 
பின்பு 
- பொய்யுரைகளைப்‌. புகன்று; எனது தாய்‌ 
பாதுகாத்த | 
அழகிய பெண்மை கலத்தை என்‌ தலைவன்‌ 


கொள்ளை 


6 குறுந்தொகை வசனம்‌ 


கொண்டான்‌. இப்பொழுது காம்‌ பெண்மை 
ஈலமிழந்த 
இத்தன்மையையுடையே மாயினேம்‌. 
மதுரைக்‌ கடையத்தார்‌ மகன்‌ 
வெண்ணாகன்‌. 


224 
.[பிரிவிடைத்‌. தலைவி இறந்துபடுமெனக்‌ ௧ 

வன்‌ ற 

தோழி கேட்பத தலைவி யுரைத்தது.] 

கிணற்றின்‌ கண்ணே வீழ்ந்த கபிலைப்‌ 

பசு படுந்‌ 

அன்பத்தை, இராக்காலத்திற்‌ கண்ட ஊமன்‌ 
போல, என்‌ 

'பொருட்டுத தோழி படும்‌ வருத்தத்தினால்‌ துயர்‌ 
பொறுக்க 
_ முடியாதவளானேன்‌. அத்‌ துயரம்‌ கவர்த்த 
வழிகளில்‌ 

யாமரஙகளையுடைய துன்பத்தைக்‌ கொண்ட 
நீண்ட வழி 

களில்‌, எம்மைப்‌ பிரிந்து சென்ற தலைவரது 
கொடுமையை 

நினைத்துத்‌ தாங்காதிருக்கும்‌ துன்பத்தைக்‌ 
காட்டிலும்‌ 

மிகுந்த துன்பத்தை வண்டச்க்குள தத, 

கூவன்‌ கம்‌ 
௨௨5 


. [வரைவிடை வைத்துப்‌ பிரியும்‌ த்லவலுக்குத்‌ 
தோழி 


'சொல்லியது.] 
கன்று தன்னுடைய பாலுள்ள முலையைக்‌ 
குடித்து 

கிற்ப, முற்றத்திலுள்ள  தினைப்பயிரைப்‌ 
பெண்யானை 
யுண்ணுதற்டெமாகிய பெரிய மலைகளையுடைய 
நாடனே! 

தான்‌ வருத்தப்பட்ட காலத்திற்‌ பிறராற்‌ பெற்று 
மகிழ்ந்த * உதவியை; அரசுக்‌ கட்டிலாயெ 
சிறப்பைப்‌ பெற்று 

மறந்துவிட்ட மன்னனைப்போல ;. நாங்கள்‌ 
செய்த 

நன்றியை நீ (மறந்து . பொருந்தாயாகி, . அதனை 
நினைந்து 

வரைந்து. கொள்வாயாயின்‌,  இத்தலைவியினுடைய 
மெல்‌ 

லிய : சிறப்பையுடைய . ஆரவாரிக்கும்‌. மயி 
ற்‌ பீவி 
போன்ற. தழைத்த மெல்லிய கூந்தல்‌. . நினக்கே 
உரிய I 
வாம்‌. 

. கபிலர்‌. 


குறுந்தொகை வசனம்‌ 
59 


226 
[வரைவிடை யாற்றாளெனக்‌ -கவன்ற 
தோழிக்குத்‌ தலைவி யுரைத்தது.] 
தோழி! இரவு தோறும்‌ விளங்கிய 
அலைகளால்‌ மோதப்பட்ட தாழையினது 
வெள்ளியபூ, காரையைப்‌ 
போல மலர்தலைச்‌  செய்வதற்கிடமாகய பெரிய 


துறைகளை 

யுடைய விரிந்த நீர்ப்‌ பரப்பைக்கொண்ட 
சேர்ப்பனோடு 

நகைத்து மகிழ்வதற்குமுன்பு, தாமரைப்பூவை 

யொத்த 


கண்களும்‌, மூங்கலைப்போல வெற்றியையுடைய 
அழகைப்‌ பெற்ற தோள்களும்‌, பிறை யென்று 
சொல்லும்படி புத்தியை மயங்கச்‌ செய்யும்‌ 
நெற்றியும்‌, மிகவும்‌ நல்லன வாக இருந்தன. 


இப்பொழுது அவை போய்விட்டன. 
மதுரை எழுத்தாளன்‌ சேந்தம்‌ பூதன்‌ 


227 

[அல்ல குறிப்பட்ட தலைவன்‌ ன லபப்பத் கல்‌ தோழி 
தலைவிக்குக்‌ கூறியது.] 

தேரினையுடைய தலைவன்‌ மீண்டு போய்விட்ட 
கடற்‌ 

கரைச்சோலையாகிய சங்குப்‌, பூணைவனைந்தாற்‌ 

போன்ற பொன்னாலாகிய விளிம்பையுடைய 
சக்கரத்தின்‌ வாளைப்‌ 
போன்ற வாய்‌ துணித்தலீனால்‌ வளவிய இதழ்கள்‌ ஒடி 
பட்ட கப்‌ நெய்தற்‌ பூக்களுமிருக்கின்‌ றன. 


ஓதஞானி. 


ட 228 ம்‌ 
“'[வரைவுக்கு முன்‌ நன்கு: ஆற்றியிருந்தாய்‌ என்ற 
தோழியை நோக்கித்‌ தலைவி கூறியது.] I 
நம்மைத்‌ துறந்து . சென்று மிகத்‌ 
| தூரத்திலுள்ள 
காட்டிலிருப்பவராயினும்‌, நெஞ்சிற்கு மிகச்‌ 
சமீபத்தி 


-அள்ளாரது குளிர்ந்த கடலையுடைய 
நாட்டினிடத்‌ து 
விழுது தாழ்ந்த தாழையின்து முதிர்ந்த 

ப கொழுவிய 


90 குறுந்தொகை வசனம்‌ 
அரும்பு, நாரைகள்‌ சிறையைக்‌ கோதுகின்‌ ற இடத்தில்‌ 
விரிந்து மடல்கள்‌ -மலருகின்ற கடற்கரைச்‌ சோலையிற்‌. 


பொருந்திய சிற்றூரின்‌ முற்றத்தில்‌ அலைகள்‌ வந்து மீண்டு 
செல்லும்‌. (அலைகளின்‌ தொடர்பால்‌ ஆற்றியிறுந்தேன்‌.) 


செய்திவள்ளுவன்‌ பெருஞ்சாத்தான்‌. 
ன சு 229 
[உடன்‌ போக்குக்‌ காலத்தில்‌ இடைச்‌ 
சுரத்திற்‌ கண்‌ 
டார்‌ தம்முள்ளே இயம்பியது.] 
இவன்‌ - இவளது கூந்தலைப்‌ பிடித்திமுக்கவும்‌, 
இவள்‌ 
இவனது தலைமயிரைப்‌ பிடித்திழுப்பாளாய்‌ 
ஓடவும்‌, 


| -காதலையுடைய செவிலித்தாயர்‌ இடைமறித்துத்‌ 
தடுக்கவும்‌ 
நீங்காமல்‌, .. பகைமையையுடைய சண்டையை 
முன்பு 
்‌ பொருந்துவர்ர்கள்‌. இப்பொழுது. மலரைப்‌ 
பிணைத்த 

இரட்டை மாலையைப்‌ போன்ற இவர்கள்‌ ; மணம்‌ 
புரிந்து 

மகிமும்‌ இயல்பையுண்டாக்கினாயா தலின்‌ 
ஊழ்வினையே: 

நீ நிச்சயமாக நன்மையை யுடையாய்‌. 

மோதாசனார்‌. 
. 2850 . 
 [வலிதாகக்‌ கூறிக்‌ குறையப்‌ பித்தது]. 
தோழி ! ஒன்று கூறுவேன்‌ கேட்பாயாக. 

தலைவன்‌, 
- வலியையுடைய சுருவானது வழங்குகின்‌ ற 
நீரையுடைய 

வழியில்‌ சில நாட்களாக 
வந்து கொண்டிருந்தவன்‌ இப்‌ 

பொழுது அத்தகைய வருதலை யறியானாயினான்‌. 
அங்ஙனம்‌ 


“வாராதிருத்தலைத்‌ தானாகவே துணியமாட்டான்‌. 
நான்‌ 
'என்‌.-௮றிவின்மையால்‌ பெரிய உரிமையைப்‌ 
பொ ருந்தி, 
அவன்‌... நெொந்துவரா.. திருக்கும்படியாகச்‌ செய்த 
செய 
லொன்றை. யுடையேனோ £ 
ர ML அறிவுடைநம்பி 


குறுந்தொகை வசனம்‌ or 
பட அகர 
.. [வாயிலாகப்புக்க தோழிக்குத்‌ தலைமகள்‌ 
சொல்லி” யது.] 


தலைவர்‌ நம்மோடு ஒரூரிலே வாழ்ந்தாலும்‌ நாம்‌ 
வசிக்‌ குக்‌ தெருவில்‌ வரார்‌. வர்தாராயினும்‌ 
பொருந்தும்படி. 
தழுவிக்‌ கொள்ளமாட்டார்‌, நாணத்தை 
யழித்து ஈல்‌ லறிவை இழக்கச்‌ செய்யுங்‌ காமமானது 
தூரத்திற்‌ போய்க்‌. கெடும்படி, அயலாருடைய சுடு 
காட்டைப்போல நம்மைக்‌ கண்டு வேறொன்றும்‌ 
செய்யாமற்‌ செல்லுவார்‌. | 

ட 


பாலைபாடிய பெருங்கடுங்கோ: 
்‌ அவல 

' [தலைவர்‌ கம்மை நினைக்கவில்லைபோலும்‌”” 
என்று வருந்திய தலைவியை நோக்கித்‌ தோழி 
கூறியது.] 

- தோழி! மரலாகிய உணவைத்தின்ற பெரிய 
பிடரியை யுடைய ஆண்மான்‌, உரலைப்போன்ற 
காலையுடைய யானை ஓடித்துண்டு குறையச்‌ செய்த, 
யாமரத்தின்‌ புள்ளிகளை 
யுடைய நிழலில்‌ தூங்குகின்ற  - மிகப்பெரிய 
சோலைகளை 
யுடைய மலைகளைக்கடந்து நம்மைப்பிரிந்து சென்ற 
தலைவர்‌, நம்மை நினைக்கமாட்டாரோ ? நினைத்தும்‌ 
வினைமுற்றி மீள்வதற்கு முடியாமையின்‌ 


வாராராயினாரோ 2 


ஊண்பி த்தை... 


அலல்‌ 


[தலைவியை மணம்‌ . புரியாமல்‌ வினைமேற்‌ 
பிரிந்து சென்ற தலைவன்‌ மீண்டு வருகையில்‌, 
தேர்ப்பாகனுக்குத்‌ 

தீலைவியின்‌ ஊரைக்‌ காட்டியது.] 


. பெரியோர்களுக்கு நீரோடு தானம்‌. பண்ணி 
எஞ்யெ பொருளையும்‌, யாருக்கும்‌ தடை செய்தலை 
யறியாத சொன்‌ றியையுமுடைய, வரிசைப்பட்ட 
திரட்சியான குறிய வளை: 

களை யணிந்த தலைவியினுடைய தந்தைக்குரிய 
ஊரானது, 


92 குறுந்தொகை வசனம்‌ 


.கவலைக்‌ இழங்கைத்‌ தோண்டியதனால்‌ உண்டான அகன்ற 
வாயையுடைய சிறிய குழி, கொன்றையீன து ஒளி பொருந்‌ 
இய மலராற்‌ பரவப்‌ பெற்றுச்‌, செல்வருக்குரிய பொன்னை 
. மிட்டு வைக்கும்‌ பேழையினது மூடியைத்திறந்து வைத்தாற்‌ 
போன்ற காட்சியையுடைய காரெதிர்‌ கொண்ட முல்லை 
.நிலத்தின்‌.கண்ணுள்ள து. த 
பேயன்‌. 


234 
[பருவ வரவின்கண்‌ தோழிக்குத்‌ தலைவி பகர்ந்தது] 
அறிவு திரிந்தோர்‌ ; சூரியன்‌ மறைந்துசென்‌ ற வானம்‌ 
சிவப்பு நிறத்தையடைய அதனால்‌ துன்பம்‌ மிகுந்து ஒளி 
.மழுங்கய பொழுதில்‌ முல்லைப்பூ மலருகின்ற மாலைக்காலம்‌ 
என்று. கூறுவர்‌. துணைவரைப்‌ பிரிக்தவர்கட்கு, நெடு 
நகரில்‌ உச்சக்கொண்டையையுடைய கோழி கூவுகன்ற 
பெரிய இராப்பொழுது விடி௫ன்ற விடியற்‌ காலமும்‌ 
மாலைக்காலமாகும்‌. பகற்காலமும்‌ மாலைக்காலமாகும்‌. 
மிளைப்பெருங்‌ கந்தன்‌. 
255 தப்‌ 


[வரையாது பிரிந்து வருவான்‌ வாடைக்குரைப்பானாய்ப்‌ 
பாகற்‌ குரைத்தது.] ப . 
வாடைக்காற்றே | நெல்லிக்காயை மரையின்‌ கூட்டம்‌ 
. உண்ணுகின்ற முற்றத்தையுடையதும்‌, புல்லால்‌ வேயப்‌ 
பிட்ட குடிசைகளையுடையதும்‌ ஆகிய 
நல்ல தலைவியின து 
ஊர்‌, பாம்பின்‌ அூங்குகின்‌ ற உரியை 
ஓக்கும்‌ தூய 
வெள்ளிய அருவியையுடைய மலையின்‌ உச்சியிலே 
பொருட்‌ 


தியது. . அங்குள்ள தலைவியை நீ 
பாதுகாப்பாயாக. 
மாயெண்டன்‌; 
ம, . 256 
[வரைவிடை வைத்துப்‌ பிரியும்‌ தலைவன்‌, 
இவள்‌ வருந்‌ ... .தரது பாதுகாப்பாயாக என்று 
தோழிக்குக்‌ கூறத்‌ தோழி 
நகையாடி யுரைத்தது.] 


குறுந்தொகை வசனம்‌. 92° 
்‌ குன்றத்தை யொத்துக்‌ குவிதலையுடைய 
மணலமைந்த கரையினிடத்து வளர்ந்து நின்ற புன்னை 
மரத்தின்‌.து, நிலத்‌ தைத்‌ தோய்ந்த தாழ்ந்த கிளையில்‌ 
புதிய நாரை தங்கியிருக்‌ 
குங்‌ குளிர்ந்த கடற்கரையையுடைய ' தலைவ! 
இவளை நீ கை விட்டாயென விடுக்குங்‌ காலம்‌ 
வருவதாக! அதற்கு 
நீ உடம்படுவாயாயின்‌, நீ உண்ட. என்து பெண்மை நலத்‌. 
தைத்‌ தந்து செல்வாயாக. 


நரிவெரூஉத்தலைவர்‌, 


2317 

[பொருள்முற்றி மீளும்‌: தலைவன்‌ தேர்ப்பாகனுக்கு 
உரைத்தது. ] 
. பயப்படுவதை யறியாமல்‌ நாம்‌ விரும்பும்‌ 
தலைவியைச்‌ 
சேரும்பொருட்டு எனது மனம்‌ ஈம்மைப்‌ பிரிந்து சென்றது. 
ஆயினுங்‌ . குறைபாடாகவுள்ள கையாற்றமுவுதல்‌ நெகிழு 
மாயின்‌, நெஞ்சு. தழுவியதனாற்‌ பயன்‌ யாது? எங்களிரு 
வருக்கும்‌ இடையிலுள்ள இடங்கள்‌ மிகுந்த 
தூரத்தை 
யுடையன. தழுவுதலுக்‌ கிடையேயுள்ள தடையாகய. 
கொலைத்‌ தொழில்‌ செய்யும்‌ புலியானது, பெரிய கடலின்‌: 
அலையைப்போல ஆரவாரஞ்‌ செய்து வலமாக வெழும்‌. 


அலாவுகின்ற சோலைகள்‌ எத்தனை யென்று யெண்ணு- 
வேன்‌ ? ர்‌ பது 


்‌." அள்ளூர்‌ நன்முல்லை.. 258 


[பரத்தையிற்‌ பிரிந்து வந்த தலைவனுக்குத்‌ தோழி 
பகர்ந்தது.] ்‌ 


தலைவ | பசிய அவலை இடித்த கரிய வயிரம்‌ பொருந்‌ 
இய உலக்கையை, . அழகிய கதிர்‌ தங்கிய நெற்பயிரை 
யுடைய கழனியினது வரப்பாயெ அணையிலே படுக்க. 
வைத்து, ஒள்ளிய வளைகளை யணிந்த பெண்கள்‌ வண்ட 
லைச்‌ செய்யும்‌ தொண்டியைப்‌ போன்ற எனது பெண்மை. 


94 குறுந்தொகை வசனம்‌ 
நலத்தைத்‌ - தந்துவிட்டு உனது சபதத்தைப்‌ 
பெற்றுக்‌ 

கொண்டு செல்வாயாக. 


குன்‌ றியன்‌. 


259 
[தலைவன்‌ .. சிறைப்புறமாக வந்திருக்குங்‌ காலையில்‌ 
தலைவி, தோழிக்குக்‌ கூறுவாளாய்‌ வரைவு கடாயது. ] 


_ தோழி! வெடிப்பையுங்‌ குகைகளையுமுடைய பக்க 
மலை முழுதும்‌ மணம்‌ வீசும்‌, அசைகின்ற கொத்துக்களி 
லுள்ள காந்தட்‌ பூவின்‌ கல்ல தாதை ஊதுறெ தும்பி 
யென்னும்‌ வண்டு, பாம்பு உமிழுகிற மணியைப்போலக்‌ 
காணப்படுகிற இடத்தையுடையதும்‌, மூங்கிலை வேலியாக 
வுடையதுமாகிய மலைகளையுடைய தலைவன்‌ பொருட்டு, 
என்‌ தொடிகள்‌ நெடுழ்ந்தன. தோள்கள்‌ மெலிந்தன. இனி 
விடுவதற்கு வெட்கமுள்ளதோ£ அது முன்னரே 
தொலைந்தது. . 

ஆசிரியன்‌ பெருங்கண்ணன்‌. 


240 
... [வரைவிடை யாற்றாளெனக்‌ கவன்ற 
தோழிக்குத்‌ 
்‌ தலைவி கூறியது.] 


தோழி ! குளிர்ச்சியையுடைய புதலின்கண்‌ படர்ந்த 
பய  கொடியையுடைய: அவரையினது, கிளி மூக்கை 
யொப்பாகவுடைய வொளியை வெளிப்படுத்தும்‌ பல மலர்‌ 
கள்‌, காட்டுப்‌ பூனையின்‌ பல்லைப்‌: போன்ற உருவத்தை 
யுடைய முல்லை மலர்களோடு நெருங்கும்படி, வாடை 
வீசம்‌ காலம்‌ வந்ததற்குப்‌ பிறகும்‌ கோய்‌ என்னை வருத்தும்‌ 
படி, தலைவரது மணிகளுண்டாகும்‌ உயர்ந்த குன்றம்‌ 
கடலில்‌ மூழ்குகின்ற கப்பலைப்‌ போலக்‌ காணப்பட்டு 

மாலைச்‌ காலத்தில்‌ மறையும்‌. இதனை நீ காண்பாயாக, 
கொல்லன்‌ அழிசி, 


குறுந்தொகை: வசனம்‌ 
95 


. ப்ப தட அதிரி 
- [பிரிவிடை யாற்றாளெனக்‌ 


கவன்‌ ற தோழிக்குத்‌ 

தலைவி யுரைத்தது.] 

தோழி ! நாம்‌ காமநோயைப்‌ பொறுத்து 

ஆற்றியிருப்‌ 

பவும்‌ ; கன்றுகளை வழயிற்‌ செலுத்திய புல்லிய 
தலையை 

யுடைய சிறுவர்கள்‌, பொது இடத்திலுள்ள 
வேங்கைமரம்‌ 

மலரும்‌ பருவத்தைப்‌ பார்த்து அம்மரத்தின்மேல்‌ 
ஏறாமலே 

செய்த இன்பத்தைத்‌ தரும்‌ ஆரவாரம்‌, 
ஆகாயத்தை யளா 

விய்‌ மலைக்‌ குகையின்‌ கண்ணே எதிரொலி 
யுண்டாக்கும்‌ 
. மலைகளையுடைய நாட்டுக்குத்‌ தலைவனைக்‌ கண்ட 


எமது 
. கண்களானவை, தமக்கு என்பாலுள்ள 
அன்புடைமையின்‌ 
தலைவர்‌ பிரிந்தமையைக்‌ கருதி அழுதன. 
கபிலர்‌. 
ப 242. 
[கற்புக்‌ காலத்தில்‌. கடிஈகருக்குச்‌ சென்ற செவிலித்‌ 
தாய்‌.மீண்டு வந்து. ஈற்றாய்க்குச்‌ சொல்லியது. ] 
. தலைவி, காட்டுக்‌ கோழியினது கவர்த்த 
குரலையுடைய 
" சேவலினது ஒளி . தங்கிய - புள்ளிகளமைந்த 
கழுத்தில்‌ 
குளிர்ந்த நீர்த்துளி துளிக்கும்படி. புதலின்‌ கண்‌ 
நீரொழு 
கும்‌, பூ மணம்‌ வீசுகின்ற முல்லை நிலத்தின்‌ 
கண்ணமைந்த 
அரிலுள்ளாள்‌. தலைவனது 
தேர்‌ வேந்தனாலேவப்பெற்ற 
தொழிலை. மேற்கொண்டு வேறு ஊருக்குச்‌ 
சென்றாலும்‌ 
தங்கிப்‌: பின்‌ வருதலையறியாது. .. (இருவரும்‌: 
பிரியாமல்‌ 
வாழுகிறார்கள்‌.) 
குழற்றத்தன்‌, 245. 


[தலைவன்‌ பிரிந்த காலத்தில்‌ தலைவி 
வருந்தியது கண்டு 

“நி ஆற்றியிருத்தல்‌ . வேண்டும்‌ '' என்று 
வற்புறுத்திய 

தோழியை நோக்கித்‌ தலைவி கூறியது] 

தோழி! மானின்‌ குளம்பைப்‌. போன்ற 

பிளவமைந்த 

இலைகளையுடைய அடும்பினது, குதிரைக்‌ 
கழுத்திலிடும்‌ 


96 குறுந்தொகை வசனம்‌ 


மாலையிலுள்ள மணியைப்போன்ற ஒள்ளிய 
துவை 

யலர்தீதி, ஒள்ளிய வளைகளை யணிந்த பெண்கள்‌ 
வண்ட 

லாட்டைச்‌ செய்தறடமாகிய பறவைக 
ளொலிக்கும்‌ 

பெரிய : கடற்கரைத்‌ தலைவனை இனி நினையேன்‌. 
ஆகை. 

யால்‌ எனது கண்கள்‌ தூங்குக, 


கம்பிகுட்டுவன்‌. 
244 

[தலைவன்‌ . இரவுக்குறி வந்தொழுகுகின்ற 
காலத்தில்‌ 
காவல்‌ மிகுதியால்‌ தலைவியைக்‌ 
காணப்பெறாமையின்‌, 
அதன்‌ காரணத்தைத்‌ தோழி கூறி வரைவு 
கடாயது]. 

தலைவ / ஊரிலுள்ள பலருர்‌ துயிலுகின்ற 
நள்ஸிர 
வின்கண்‌ ' வலிமையையுடைய யானையைப்‌ போல 
வந்து, 
இராக்காலத்திலே கதவைத்‌ திறக்க முயன்‌ றதனால்‌ 
உண்‌ 
டான ஓசையை யாம்‌ கேளேம்‌ அல்லேம்‌ 
கேட்டேம்‌. 
உச்சிக்‌ கொண்டை கிதையத்‌ தோகை மெலிய 
நல்ல மயில்‌ 
வலைக்‌ கண்ணே அகப்பட்டாற்‌ போல, ஈரங்கள்‌ 
வருந்தும்‌ 
தோறும்‌ மறம்‌ மிக்க தாய்‌ எம்மைத்‌ தழுவிக்‌ 
கொள்வாள்‌... 


- (அதனால்‌ யாங்கள்‌ உன்னிடத்திற்கு 
வரமூடி.யவில்லை.) - : 
கண்ணன்‌. 
245 
[வரைவிடை : யாற்றாளெனக்‌. கவன்ற தோழிக்குத்‌ 
தலைவி கூறியது.] - 
வாளினது வாயைப்போல விளிம்பையுடைய 
கொழு 
விய மடலமைந்த தாழை, -வரிசையாகவுள்ள 
வேல்களை 
காட்டிய வேலிபோற்‌ காணப்படும்‌ மெல்லிய 
கடற்கரையை: 


யுடைய தலைவன்‌ கொடுமையானது ; 

பலருமறியும்படி 

ப்ரந்து வெளிப்பட்டால்‌ ; வெளிப்படுதல்‌ அழகிய 

கடற்‌ 

கரைச்‌ சோலையிலே .விகாயாடும்‌ மகளிர்‌ 

கூட்டத்தினர்‌ 

ஆய்ந்து புகழ்ந்த எனது பெண்மை நலத்தை, கான்‌ 
இற்‌. 


ததைக்‌ காட்டிலும்‌ மிகத்‌ அன்பக்தைத்‌ தருவதாகும்‌, 
்‌ ..மாலைமாறன்‌.. 


குறுந்தொகை வசனம்‌... டப்‌ 


னக்கு ல 


[இரவுக்‌ குறிவந்த தலைவன்‌ சிறைப்புறத்திலிருப்பத்‌ 
தலைவி. தோழியை நோக்கிக்‌ கூறுவாளாய்ச்‌ சொல்லியது. ] 

பெரிய கடற்கரையின்‌ கண்‌ உள்ளதாயெ சிறு வெண்‌ 
மையையுடைய காக்கை, யானையினது காதைப்போன்‌ ற 
பசிய இலையைக்‌ கசக்கிக்‌ குளிர்ந்த கழியின.து கீரை த்துழாவு 
“ன்ற நள்ளிரவில்‌, தனியாக ஓர்‌.தேர்‌ வந்து. போயதென்று 
பக்கத்தார்‌ பகர்வர்‌. அது முதல்‌ தாய்‌ என்னைத்‌ தன்‌ 
புறுத்துகின்றாள்‌... பின்னல்‌ தொங்கவிடப்பட்ட கூந்தலை 
யுடைய மின்னுகின்ற -ஆபரணத்தைத்‌ தரித்த மகளிருள்‌, 
இளமையுடையோரும்‌ அறியாமையுடையோரும்‌ . இருக்‌ 
கின்றனர்‌. அவர்‌ உரத்த க்கத்‌ தாய்மாரோடு. நல்‌ 
வினையையுடைய்வர்‌, 
: கபிலர்‌, 


ப்‌ ன்‌ 247 
வள்‌ விரைவில்‌ வரைந்து 
கொள்வானென்று 
தலைவியிடம்‌ தோழி கூறியது.] 


ட தோழி ! வேங்கை மரத்தினது கெடாத மெல்லிய இளை 
“களிலிருந்து. மலர்களுதிர,. அவ்விடத்தில்‌ யானையானது 
a பொருந்திய துயிலைச்‌. செய்வதனால்‌ மூச்சுக்‌ காற்றின்‌ ஒலி 
யுண்டாகும்‌ காட்டையுடைய தலைவனது, . மார்பையுரிமை 

யாகப்‌ பெற்ற குற்றமற்ற கேயமானது. மிக: அழ்குடையது. 
ஈங்கு... அணிமைக்காலத்தே உண்டாகும்‌  திறமையுடை. 
யோர்‌ செய்யுங்‌. காரியம்‌ ; - அறத்தொடு கூடியதாகும்‌. 
உறவினரையுடைய மக்களுக்கு இவை பத்றுக்கோடுமாகு 
மென்று அவ்விதம.றிந்தேன்‌. 


248 


[வரைவு நீட்டித்தவழி ஆற்றாளாயெ தலித்‌, 
தோழி ஆற்றுவித்தது.] : 


சேக்தம்பூதன்‌. 


96 குறுந்தொகை வசனம்‌ 


தோழி | கடற்கரைச்‌ 
சோலையினிடத்துள்ள ஆடு 


இன்ற .அடியிடம்‌ புதையும்படி மேல்‌. காற்றுக்‌ கொண்டு 
வந்து போட்ட அடும்பங்கொடி படர்ந்த மணற்‌ குவியல்‌ 


பரவ, நெடிய பனைமரங்கள்‌ .குறியனவாகுங்‌ 


கடற்கரையை 
யுடைய தலைவனை, வெறியெடுத்து ஈந்தாய்‌ தெரிந்து 
கொண்டான்‌. ஆதலின்‌ வரைவுக்குரிய காள்‌ விரைவில்‌ 
வருவதாகும்‌. அவன்‌. மார்பைச்‌. சேர்கவென்று... வரை 


யறுத்தநாள்‌ சமீபமாக வந்தும்‌ ஆற்றாமை யுண்டாடஇன்‌ தது 
என்ன காரணம்‌? றத்‌ ன்‌. 


-248 


'[வரைவிடை 
வைத்துப்‌ பிரியின்‌ ஆற்றுவாயோ. என்ற 
தோழிக்குத்‌ தலைவி கூறியது.] 
்‌.. தோழி! கூட்டமாகவுள்ள மயில்கள்‌ . ஆரவாரித்‌ : 
தலைச்‌ செய்கின்ற மரங்கள்‌ பொருந்திய காட்டினிடத்தில்‌, 
' வெண்முகத்தையுடைய கருங்குரங்கு 
குட்டிகளோடு குளி 
ரால்‌ நடுங்கும்படி, பொருந்திய மழை 
பொழிந்த மலைச்‌ | 
'சாரலையுடைய . தலைவரது நாட்டிலுள்ள 
குன்றத்தைப்‌. 
பார்த்தேன்‌. அதனால்‌ எனது. நெற்றி லட்‌ my 
த்‌ பார்ப்பாயாக. 


க க்பிலர்‌, 
250 ன்‌ ட்‌ 


[தலைமகன்‌ பாகனுக்‌ குரைத்தது.] 
தேர்ப்பாகனே ! பருக்கைக்கல்‌ பொருந்திய பள்ளத்‌ 
திலே. தங்கிய நீரை யுண்டு, ஈல்ல ஆண்மான்‌ பெண்மா: 
னோடு வழியினிடத்திலே துள்ளி விளையாடுகின்ற. மாலை . 
நேரம்‌ வருவதற்கு முன்னே ; ஆழ்ந்த நீரிற்‌ போர்‌ செய்‌ 
இன்ற இரண்டு மீன்களை யொத்த மையுண்ட கண்களையும்‌, : 
ஆராய்ந்த. இனிய சொல்லையுமுடைய தலைவி துன்பத்தால்‌ 
வருந்துதலினின்றும்‌ நீங்கக்‌, காற்றைப்போல்‌ . விரைந்து .. 
செல்லும்‌ : இயல்பையுடைய குதிரையைச்‌. -செலுத்துவா 
மாரக டத நத ரி அப கக த ப்பட்ட படத்தின்‌ 
நரமலார்மகன்‌ இளங்கண்ணன்‌. 


குறுந்தொகை வசனம்‌ 


251 

தலைவன்‌ வருவதாகக்‌ கூறிச்‌ சென்ற 
கார்காலம்‌ வந்த பொழு து தலைவி 
வருந்தத்‌, தோழி “இது கார்கால மன்று” 

என்று கூறி ஆற்றுவித்தது.] 

தோழி! சென்ற மாரிக்காலத்திற்‌ பெய்யாது வ 
யிருந்த ப்ழைய நீரைப்‌, புதுநீர்‌ கொள்ளும்‌. பொருட்டுச்‌ 
சொரிகின்ற விருப்பு வெறுப்பற்ற தன்மையையுடைய 


மேகத்தினது ஒலிக்கின்ற: ஒசையைக்கேட்டு, 
மயில்களின்‌ பெரிய கூட்டங்கள்‌ பருவமழை பெய்த 
தென்று தப்பாக நினைத்து, அம்மழைக்கு எதிரே 
ஆடுதலையும்‌. செய்தன. 

பிட்வும்‌' பூத்தன. இவைகள்‌ 
அறியாமையையுடையன, இது கார்கால மன்று. 

நீ நின்‌ துன்பத்தை நீக்குவாயாக. 


559 


இடைக்காடன்‌. 


[பரத்தையிற்‌ பிரிந்துவந்த தலைவனை: ஏற்றுக்கொண்ட 
தலைவியை நோக்கித்‌ தோழி: “நீ சிறிதும்‌ பேதமில்லாமல்‌ 
தலைவனை ஏற்றுக்கொண்டது என்னை *'” என்று கேட்க 
அதற்குத்‌ தலைவி கூறியது.] . 
. 1 தோழி ! நெடிய தரண: கொள்வாய்‌ நெகிழச்‌ 
செய்த” 'கொடியவனாகிய மலைபொருக்திய கரட்டையுடைய 
தலைவன்‌, பரத்தையர்‌ வீட்டில்‌. நின்றும்‌. 'வரும்பொழுது 
இனிய முகம்‌ மாறுபடாமல்‌ கடவுள்‌. தன்மை பொருந்திய 
கற்பினால்‌. அவனை ' .எதிர்கொண்‌ டடுபசரித்து, மீ நிச்சய 
மாக அறிவில்லா த்வளாயினாய்‌?' என வினாவி : வருத்தத்தை 
அடையாதே, அறிவுடையோர்‌ தம்மைப்‌ புகழ்வதற்கு முன்‌ 
னரும்‌  காணுவர்‌.  அத்தகையோரைக்‌ காணுமிடத்தில்‌ 
யழிச்சொல்லைம்‌. சச்‌ எங்ஙனம்‌ பொறுப்பர்‌. 
. இடங்கிற்‌. குலபதி ,நக்கண்ணன்‌. 


அலல்‌. 


பு ன்‌ கவியை? தொழி ஆற்றுவித்‌.: 
sad த தட்‌. 


100... குறுந்தொகை வசனம்‌ 
தோழி! ஒலிக்கின்ற மூங்கில்கள்‌ உயர்ந்து: 

வளர்ந்த. 

ஓங்கிய மலைப்‌ பக்கத்தில்‌ புலி தன்‌: உணவைப்‌: 
குத்தி 

வைத்திருந்த புலால்‌ நாற்றம்‌ வீசும்‌ 
கற்குகையினிட த்து, 

வழிச்செல்லும்‌ மனிதர்கள்‌ தங்கி . இருக்குஞ்‌ 
சிகரங்க 

ளோங்கய: விளக்கத்தை உடைய மலைகளைத்‌ தாண்டிச்‌ 

சென்ற தலைவர்‌, நின்‌ துன்பத்தை அறியாதவராவர்‌. அறி 
யின்‌ சிறப்பமைந்த பொருள்‌ நீங்குவதர்யினும்‌ நெகிழ்ந்த 
' நூலாற்‌ கட்டப்பட்ட. மாலைகள்‌ : பொருந்திய படுக்கையி 
விடத்தே தங்க, வருந்திப்‌ பேரழகு. நீங்கெ நினது. இன்‌ 

னாட்டுயர்‌ கெடும்படி பிறகும்‌. தாமதியாமல்‌ வருவார்‌... 


:பூஙகணணன.. 


ஓதக்‌. 


..[பருவங்‌ கண்டு வற்புறுத்தும்‌ தோழிக்குத்‌ 
தலைவி 
.. சொல்லியது] 
தோழி! . இலையில்லாத அழகிய 

கிளையினிடத்துக்‌ 

கூட்டமாகிய வண்டுகள்‌ ஆரவாரிக்கும்படி, மூலையைப்‌ 

போன்ற அழகிய அரும்புகள்‌ மலர்ந்த கோங்கின்‌ முதற்‌ 

“பூக்கும்‌ மலர்கள்‌ தோன்றின. முயற்சியால்‌ தேடுகின்ற 
பொருளை நாடிச்‌ சென்ற தலைவர்‌ வந்தாரென அறிவித்‌ 
தற்கு வருந்‌ தூதுகள்‌. வாராவாயின. பிரிந்து சென்ற தலை 
வர்‌ தூங்குதற்னெய இராக்காலத்தில்‌ கூடத்‌ அரங்குத்லை 


மறந்தனர்‌. தாம்‌ பழகுகின்ற நல்ல எனது கனவால்‌ 
படுக்கையையும்‌ த்க்‌! செய்யமாட்டார்‌. 


பாரகாபரன்‌. 


11 2 ம அலம்‌ 


[வீனை முற்றாது' இடை நின்று மீள்வரெனக்‌ கவன்‌ ற: 
தலைவியைத்‌ தோழி அங்ஙனம்‌ ர்க்‌ கூ த, யாற்று 
்‌. வித்தது.] 


தோழி! தம்முடைய கடமையையிறுத்தற்‌ பொருட்டு; 
இடச்தோ.றும்‌ விருப்பத்தையுடைய பொருட்‌. பிணிப்பினாற்‌. . 


குறுந்தொகை. வசனம்‌ 101 

சென்றவரும்‌, நாம்‌ ன 
விரும்புதலைய்டையவருமாய தலைவர்‌ ; 

ஈம்மை நீங்கிப்‌. போன .வழியில்‌. குற்றமற்ற: 
வயிரத்தை 

யுடையனவாயெ அரிய வழியில்‌ நின்ற 
யாமரங்களின்‌: 

பொரிக்துள்ள. திரண்ட அடியை உருவும்படி. 
குத்தி) 

வலிமை பொருந்திய பெரிய கையினால்‌ எடுத்து 
வருந்திய 

நடையையும்‌ 

வரிசையின்‌, 
சிறிய. கண்களையுமுடைய பெரிய யானை 
'பொருந்திய ' பசியைத்‌... ர்க்கும்‌” பெரிய 

கொம்பையுடைய ஆண்‌ யானையைக்‌ கண்டார்‌. 


கடுகுபெரும்‌ தேவன்‌. 256 


[பொருளின்‌ பொருட்டுப்‌ பிரிய வெண்ணிய தலைவன்‌; 
அதனைச்‌ தலைவிக்குணர்த்த. அவள்‌ அழுதாள்‌. அதனைக்‌ 
கண்ட தலைவன்‌ செலவு. தவிர்ந்து கூறியது. ] 

-. அழகிய குண்டலத்தைத்‌ தரித்தோய்‌! நீல ம்ணி 
யொழுனொற்போன்‌ ற கரிய கொடியா கிய அறுகனது பிணி 
ய்விழ்ந்த மெல்லிய தண்டைப்‌, பெண்மானோடும்‌ வயிறு 
நிரம்பத்‌ இன்றமானேறான து  அள்ளுகின்‌ற . காடானது 
-பின்னாகும்படி சென்று, வினை ஈலம்‌ பெற்று. வருகின்றேம்‌; 
அது வரையும்‌ நின்னால்‌ தாங்குதல்‌ கூடுமோ ? என்று கான்‌ 

சொல்வதற்கு முன்னரே, தலைவியின்‌ கண்கள்‌. 

தன்‌: 'இயல்‌ 
பில்‌' நில்லாமற்‌' கலங்கி; நீரால்‌' நிறையப்‌. பெற்று. அழுதலை 
யுடைமை ரீங்காதனவாகி எமது னாதி த்‌ லட 
செய்தன. கே 


பந்‌ தல 257 ப 
[வரை வுணர்த்திய தோழிக்குத்‌. தலைவி. கூறியது]. ப 
தோழி | .ஈமது காமப்பகை; வேரும்‌ அடியுங்‌. 
இளையும்‌ 
ஒரு 
வரிசையாகத்‌ தொடுத்து.வைத்தனபோலத்‌ :. தொங்கித்‌ 


தொடர்ந்து, .8ீழே தாழ்ந்தாற்‌. போன்ற. தணிந்த. குலைக 
மைந்த: பலாமரத்தனையுடைய ஆரவாரம்‌ பொருந்திய 


102 குறுந்தொகை வசனம்‌ 


மலைக்குத்‌ தலைவன்‌; இங்கே வருந்தோறும்‌ 
அதுவும்‌ வரும்‌. 

அவன்‌ அகன்றாலும்‌ தான்‌ போகாததாகி 
ஈம்மோடு மாறு 

படும்‌. I 


உறையூர்ச்‌ வ ன்‌ 
... 258 


தோழி தலைவனுக்கு வாயில்‌ மறுத்தது.] 
தலைவ ! : பலர்‌ .நீராடுகன்ற காவிரியின்‌ பெரிய 
-துறையினிடத்து வளர்ந்த, மருத மரத்தோடு கட்டிய 
ஏந்துகன்‌ ற. கொம்பமைந்த . -யானைகளையுடைய சேந்த 
னுடைய தந்தையும்‌, . கள்ளாகிய. உணவையும்‌, 
அழகிய 
விலங்குக்‌ கூட்டத்தை  வேட்டையாடுர்‌ 
தொழிலையும்‌, 


பகைவருக்கு நரகத்துன்பத்தைப்‌ போன்ற 
துன்பத்தைத்‌ 
தரும்‌ ஒள்ஸிய.வாளையுமுடைய, இளைய 
வீரர்களது தலைவ 
, னிய அழிசியினது, ஆர்க்காடென்னும்‌ ஈகரத்தைப்‌ 
போன்ற இவளது குற்றமற்ற நல்ல அழகு. தொலைதலைக்‌ 
கண்டபின்‌, எமது சேரிக்கண்‌ வருதலை விடுவாயாக. நினது 
மாலையைத்‌ தருதலையு மொழிவாயாக... இவைகளாம்‌ பழி 
... மொழியுண்டாகன்றது. ்‌ ங்க ப்‌ த்‌ 
வி்‌ பல்‌ ்‌ பரணர்‌. 
பர்‌ தது பிக்‌ ல்‌ 
[காப்பு : மிகுதிக்கண்‌ ஆற்றாளாய. தோழி, அறத்‌ 
தொடு கின்று அவனே. பரிகரிப்பனென்று மதப்பு 
தலைமகளும்‌ விரும்பக்‌ கூறியது. ] ட்‌ 


மேகங்கள்‌ சேர்ந்து. எழுந்த மழையையுடைய மலையி ' 
னிடத்துள்ள அருவிக்குச்‌ சமீபத்‌திற்‌ பொருந்திய குளிர்ந்த 
நல்ல காந்தளினரும்புகள்‌. மலர்ந்து, அதிகமாக மணம்‌ வீசு 
தலையொத்த நறிய நெற்றியையும்‌, பல இதழ்களையுடைய 
தாமரைப்பூப்‌ . போன்ற. குஸிர்ச்சி. வாய்ந்த கண்ணையும்‌ 
பெற்ற மாமை நிறம்‌ பொருந்தியோய்‌! நீ என்‌: பிழையைப்‌ 
பொறுப்பையாயினும்‌,. பொருமற்‌' 'கொல்வையாயினும்‌ 


குறுந்தொகை வசனம்‌ 
108. 


நின்‌ பெருமையை. நீயே அளந்து அறிவாய்‌. மெய்‌ 
வார்த்தை. 

களைப்‌ போலப்‌ பொய்‌ வார்த்தைகளைக்‌ கூறல்‌. 
என்ன: 

நன்மையைத்‌ தரும்‌? : நின்‌ திறத்தில்‌ தலைவன்‌ 
மனம்‌ மிக. 

ஈன்மையையுடையது. 

பரணா. 


260 


es விருந்த தலைவிக்குத்‌; 
தலைவன்‌ வரவிற்கு 
நிமித்தமாயின கண்டு தோழி சொல்லியது. ] 
தோழி! நாரைகளும்‌ கரியவானத்தின்கண்‌ 
உயரப்‌: 
பறக்கும்‌. புதலிலுள்ள போதுகளும்‌ வரிகளையுடைய 
வண்டுகள்‌ ஊதுவதனால்‌ வாய்‌ நெகிழ்ந்தன. அழித்த சண்‌ 
காழ்‌ செய்த வளையால்‌ பொலிவு பெற்ற தோள்களும்‌ 


தளர்ச்சி நீங்க வளையோடு பொருந்தும்‌. 


பகைவரது பூமி 
யைக்‌ கொண்டு கருந்‌ தலைமை பொருந்திய யானையை 
யும்‌, வளப்பம்‌ 'பொருந்திய 'தேரையுமுடைய தொண்டை 
மான்‌ கட்குரிய சர்புன்னைகன்‌ நெருங்கிய மலைப்பக்கத்தில்‌, 
கன்‌ நில்லாத ஒற்றைப்‌ பசுவைத்‌ தடுத்த புல்லிய அடியை 
யுடைய “ஓமை. மரங்கள்‌ பொருந்திய பாலை. நிலங்களைக்‌. 
கடந்து சென்ற தலைவர்‌ வருவர்‌. ன்ப a 
க கல்லாடனார்‌. 


தக எட தக்‌ ப 
..[இரவுக்குறிக்கண்‌ தலை வன்‌ ' சிறைப்புறமாகத்‌, 
தோழிக்குச்‌ சொல்லுவாளாய்த்‌ தலைவி சொல்லியது.] 


'தோழி! நாழிகைக்‌ கணக்குப்‌ பார்ப்பவர்‌; '. இரவில்‌ 
-நர்ழிகைக்‌ கணக்கை .. ஆராய்கின்ற  வகையைப்போல 
ஆராய்ந்து, நெஞ்சு புண்ணடைந்த காரணத்தால்‌ ; பழைய 
மழை பொழிந்ததாகப்பதனழிந்து உதிர்ந்த உள்ளீடில்லாத 
'ஊமைக்காய்‌ பொருந்திய எட்பயிரையுடைய சிறிய மழை 
பெய்யுங்‌ கார்ப்‌ பருவத்தின்‌ கடைநாளில்‌ ; சேற்றின்கண்‌ 
டன்‌ வெறுத்த சிவந்த கண்ணையுடைய எருமை, கள்ளிர 


104 குறுந்தொகை:வசனம்‌ 


வில்‌ ஐயென்றொலிக்கும்‌ அச்சம்‌ பொருந்திய சமயத்திலும்‌ 
என்னுடைய கண்கள்‌ அங்காவாயீன. 


கழார்க்‌ரன்‌எயிற்றி.. 


ப 2௮ 

[தலைவி தலைவனுடன்‌ போவதற்குச்‌ சம்மதித்த ரா: 

அதனைத்‌ தலைவிக்‌ குணர்த்தியது.]. 
ஊரிலே அலரெழித்‌, “தெருவிலுள்ளார்‌ னிய 
ம்ப ஆரவாரிக்க, அடங்காமல்‌ நம்மை வருத்துகின்ற 
அறநினைப்பில்லாத தாய்‌ தன்‌ வீட்டில்‌ தானொருத்தியே. 
இருப்பாளாக. நான்‌ தூரத்திலுள்ள . நாட்டின்கண்‌ 
விண்ணைத்‌ தொடும்படியுயர்ந்த குறுக்கிட்ட மலையின்‌ அடி 
வாரத்திலுள்ள கரும்பு நடுகன்ற பாத்தியைப்போன்‌ ற, . 
பெரிய ஆண்‌. யானையினது அடிச்சுவட்டின்கண்‌ தங்கிய 
நீரை, அத்தலைவனோடு, நெல்லிக்காயைத்தின்‌ ற முள்ளைப்‌ 
போலக்‌ கூரிய பற்கள்‌ விளன்கும்புட்‌ நீ யுண்ணுதலை 
எத்தன்‌; ன்‌ 
வி : பாலைபாடிய பெருங்கடுங்கோ. 


பம பரதா |! த்‌ 

்‌ [தாய்‌ வெறியாட்டெடுக்க நினைத்திருப்பதைத்‌ தோழி: 
தலைவிக்குக்‌ கூறுவாளாய்ச்‌, தி ல்‌ தலைவ 
னுக்‌ குணர்த்தியது.] 


தோழி! பெரிய மலையினிடத்து'' மேகம்‌: விளையாடும்‌ 
நாட்டையுடைய தலைவனிடத்துத்‌ தவ.றில்லாதவர்களரஇய : 
காரம்‌ இக்களவொழுக்கத்திம்‌ பொருந்த ; ஆட்டின்‌ கழுத்தை 
யறுத்துத்‌ தனைகலக்கப்பட்ட பிரப்பை வைத்துச்‌, செல்லு 
கின்ற ஆற்றுத்‌ துருத்தியிலே : பலவகையான" ல்‌ 
கருவிகள்‌... ஓலிப்பத்‌ . தாம்‌ வெளிப்படுவதை யன்றி... 
முடைய காமநோய்க்கு : மருந்தாக மாட்டா. வேழத்‌ 
தெய்வங்கள்‌ பலவற்றை .யொன்றாக: வாழ்த்தி, -இவள்‌ 


குறுந்தொகை வசனம்‌ -: 105 
பேயாற்‌ கொள்ளப்பட்டாள்‌. : என்று 
சொல்லப்படுவது 
நோதலுக்குரியதாகும்‌. 


பெருஞ்‌ சாத்தன்‌ ்‌ 


261 


அற்றாளெனக்‌ கவன்ற தோழிக்கு, ஆ ற்‌ ர்றுவலென்பது 
படத்தலைமகள்‌ சாற்றியது. . 


சப்தத்தையுடைய மழை: பொருந்திய 


காட்டாற்றின்‌ 
தாழ்ந்த கரையினிடத்திலே, தழைத்த 
நெடிய தோகை 


யசைய நடந்து ஆடுகின்ற மயில்கள்‌ கூவுகின்‌ ற நாட்டை. 
யுடைய தலைவன்‌ ; நம்மொடு விரும்பியுண்டாக்கிய 
நட்பானது, பசலையை. யடைந்தாலும்‌ பசலையொடு பொரும்‌ 


சாது. 


கபிலர்‌. 
262 
வன்‌ வ்ொநட்குத்‌ தலைவன்‌ பிரிய; வரையாது. பிரிம்‌ 


தானென வருந்திய தலைவிக்குத்‌ தோழி 
கூறியது.] 


- தோழி ! காந்தளினது அழகிய கொழுவிய அரும்பைக்‌ 
காத்து நில்லாமல்‌ வண்டுகள்‌ ; அவை மூடிய இதழ்களைத்‌ 
திறக்கும்‌ பொழுதில்‌, முன்பு தாமறிந்த ஈடுநிலைமையை 
யுடைய பெரியோரைக்‌ கண்ட, உபசார மறிந்த " மக்களைப்‌ 
போல  இடங்கொடுத்து; இதழ்கள்‌ பிணிப்பவீழ்ந்த. 
உயர்ச்சியையுடைய மலைகள்‌... வாய்ந்த. தலைவன்‌,. நினது 
நிலையை நான்‌ தனக்குச்‌ சொன்னேனாக மேலும்‌. இக்‌ : 
௩ கள்‌ -வொழுக்கம்‌. நீட்டித்து நிகழாதவர் று வெட்கத்தை 

யடைந்தான்‌. - அவன்‌ மிக நல்ல நெஞ்சத்தையுடையவன்‌. 


ட்ட கருவூர்‌ தனத்த 
ரல 866... 
பம்‌ [வரையாது . கர அகன்‌ தோழிக்குத்‌. ட 
கரைத்தது] ' 


106. குறுந்தொகை வசனம்‌ 


-நம்மைத்துறந்து செல்‌ அதலில்‌ வல்லவராய்‌ தலைவர்‌, 
பறவையிடமாக வீடுக்காது மொழி மூலமாக நமக்கொன்‌ 
றுரையா ராயினும்‌, தமக்குப்‌ பொருந்திய துன்பத்தை 
யுடைய இராக்காலங்களில்‌ இனிய துணையாக 

விருந்த; 
மனைத்தோட்டத்திலுள்ள . வேங்கை மரத்திற்கு தூது: 
மொழி யுரைத்தலை மறந்தனரோ 7 
நக்கீரர்‌. 


இர 


ப்ப ்‌ [முன்னோரைப்‌ போலப்‌ பொருள்‌ தேடத்துணிந்த 
தலைவன்‌, பிறகு வாழ்நாட்‌ சிறுமையையும்‌ இளமையினது 
அருமையையுமெண்ணீிச்‌ செலவு தவீிர்ந்தது.] - 
நாள்தோறும்‌ முறையாக அடைதலாகிய 
மரபை. 


யுடைய கூற்‌ றுவனது ௮அளியற்‌ த கொலைத்தொழிலை நன்றாக 
அறிந்தோர்‌, பெரிய இடத்தையுடைய பூமியின்கண்‌ 
ஈண்டிய பயனையுடைய பெரிய செல்வம்‌ ஒருங்கே வருவதா 
யினும்‌, கரும்பின்‌ அடிப்பகுதியில்‌ வெட்டிய துண்‌ டத்தை 
யுண்டாற்போன்‌ ற சுவையையுடைய வெள்ளிய பற்களி 
னிடத்தே ஊறிய குற்றங்‌ இர்ந்த. இனிய நீரையும்‌, வளை 
வாகப்பொருந்திய- குறியவளையையுமுடைய இளைய தலைவி 
நீங்கி” யிருப்பப்‌, பொருள்‌ முயற்சியின்‌ பொருட்டுத்தாம்‌. 
ப்ரம்‌ பிரிந்து அல்லர்‌ 
.. “காலெறி கடிகையார்‌. 
268 
(தலைமகன்‌ ிறைப்பு தத்தானுகத்‌ சஸ்மகட்குத்‌ சோமி 
சொல்லியது.] ர 
, - தோழி! பாம்புகளின்‌ பட்த்தையுடைய பெரிய 
தலையைத்‌ துணிக்கும்‌ இடியொடு கூடிய  ஈள்ளிரவு என்று & 
எண்ணாராக ; இங்கு வந்து நெடிய மெல்லிய மூங்கிலைப்‌ 
போன்ற நினது தோள்களை அடைந்த தலைவர்பால்‌, செல்லு 
கன்‌ நீரோ என்று சொல்லுதற்கும்‌ வல்லமை. இல்லேமா 


குறுந்தொகை வசனம்‌ : த 107 


யினேம்‌, விரைவிலே மீண்டு வருவீரோ? என்று 
கேட்டலை யஞ்‌ செய்யேம்‌. யாமவ்வா.று கேட்டலை 
யெவ்விதம்‌ செய்‌: வாம்‌? 


கருவூர்ச்சேரமான்‌ சாத்தன்‌... 
_ 269 


வன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ தலைமகள்‌ தோழிக்குச்‌, 
சொல்லியது. ] 


என்‌ தகப்பனும்‌ வலியையுடைய சுறாமீன்‌ எ.றிந்ததனா 
லண்டான புண்‌ ஆறி, நீல நிறம்பொருக்திய பெரியகடலி 
னிடத்தில்‌ மீன்‌ வேட்டையாடுதலுக்குச்‌ சென்றனன்‌. 
என்‌ தாயும்‌ உப்பை விற்று வெள்ளிய நெல்லை வாங்கிவரும்‌. 
பொருட்டு உப்பு விளைகின்ற அளத்திற்குச்‌ சென்றனள்‌. 
ஆகையால்‌ குளிர்ச்சியையுடைய பெரிய பரப்பாகிய கடற்‌ 
கரையையுடைய. தலைவனுக்கு; இனிவரின்‌ தலைவி. அள 
வளாவுதற்கு எளியள்‌ என்னும்‌ தூது மொழியைத்‌, தூர 
வழியைக்‌ கடந்துபோய்‌ ; வேகமாகச்‌ செல்லும்‌ வருத்தத்‌ 
தைப்‌ பாராமல்‌ கூறி, உசாத்‌ துணையாவாரைப்‌ பெற்றால்‌: 


ப | இது எனது த்க்‌ 
i கல்லாடனார்‌. 


ci படட 
(விகாமுற்றிப்‌ புகுந்த தலைவன்‌. தலைவியெடு' 


உடனிருந்து கூறியது]. ப்‌ 
நாம்‌ செய்வினை: முடித்த செம்மை பொருந்திய மனத்‌ 


தோடு, தலைவியுடன்‌ விரும்பிப்‌ பொருந்தினேமாகச்‌, சூடிய 
குவளையினது. குறிய காம்பையுடைய அலர்ந்த. செவ்வி 
வாய்ந்த மலர்‌ மணக்கின்ற நல்ல: மெல்லிய கூந்தலாகிய 
மெல்லிய அணையின்‌ கண்ணே. இருந்தேம்‌. பெரிய மேகமே! 
. இனிமேல்‌ தங்கிய இருள்‌ கெடும்ப்டி. மின்னுதலைச்‌ செய்து; 
குளிர்ச்சியாக வீழுகின்ற நீர்த்துளிகளை இனிமை யுண்டா 
கும்படி. சிதறி,. முறைமைகினால்‌, குறுந்தடியால்‌ அடிக்கப்‌ 


108° ல குறுந்தொகை வசனம்‌ 
பெறும்‌ முரசைப்போல்‌  விழ்க்கிம்‌: பலமுறை டித்து 
மழையைப்‌ பொழிந்து வாழ்வாயாக... ... 

ப பாண்டியன்‌ பன்னல தந்தான்‌... 


271. 


வ்‌ கனல்‌ நேர்ந்து புகுந்த தோழிக்குத்‌ 
தலைமகள்‌ சொல்லியது. 


ட அருவியைப்‌, போன்ற பெரிய நீர்த்துளிகளைச்‌ சிதறி, 
ஆறு. வெள்ளத்தைக்‌ . - கொண்டு சப்திக்கும்‌ நாட்டை 
யுடைய தலைவனைத்‌ தெளிந்து, அவனோடு சேர்ந்து மகிழ்ம்‌ 
தது ஒரு நாளேயாகும்‌. : அங்ஙனம்‌ சேர்ந்தது ; மிகப்‌ பல 
நாட்கள்‌ தோளொடு மயங்கி அழகைக்‌ கொள்ளை கொள்‌ 


ளும்‌ பண்புடைய நோயாக ஆகின்றது. 
அழிசி பத பவர்‌ 
2712 


நன்ன யிடித்துரைத்த பரங்கனை நோக்கித்‌ தலைவன்‌ 
கல்வி பெறுதற்கரியளென்‌ று கூறியது.] ்‌ 


. பெருமை பொருந்திய , வில்லையுடையராசவும்‌, 
சீழ்க்கை ஒலியையுடையராகவும்‌, கற்களை வீசி யெழும்பிய 
அகன்ற இடத்தையுடைய. காட்டிடத்துத்‌, தன்‌ இனத்தி 
னின்றும்‌ பிரிந்த துன்பத்தையும்‌ படமையையும்‌ உடைய 
பெண்மான்‌ நேரே. யிருப்பத்‌, தன்‌ தமையன்மார்‌ சிலைத்‌ 
தல்‌ ,மாட்சிமைப்பட்ட மிகுந்த வேகத்தையுடைய ஆண்‌ 

்‌ "மானினது மருமத்திலே :யழுந்தச்‌ செய்து; இரத்தத்தொடு 
பிடுங்கெ சிவந்த இரண்ட. அம்பு ஒன்றையொன்று மாறு 

 ப்ட்டாற்‌ போன்றமை யுண்ட கண்களையும்‌, வாசனை வீசு 

இன்ற: கரிய கூர்தலையுமுடைய 'தலைவியினுடைய. தோன்‌ 
டு சழுவுதலுங்‌. ம்ம்‌ இன்‌ 
ப்பு ப்‌ த ஒரு சிறைப்‌ பெரியன்‌, 


.குறுந்கொகை வசனம்‌ 1 மீச 
ப ௨75 
[தலைவன்‌ '.பிரிவானென வெண்ணிக்‌ 
கவன்‌; ற தலை 
மகளை த தோழி வற்புறுத்தியது.] 
இராக்காலத்தில்‌ தாதையுடைய அரும்புகள்‌ 
விளங்‌ 
கப்‌ பெரிய காட்டில்‌ தடவி வருகன்றதும்‌ 
அசைகின் றது 
மாகிய காற்றைப்‌ போலக்‌, குளிர்க்தனவா ய நல்ல. மணம்‌ 
வீசுகின்ற ஒள்ளிய . நெற்றியையுடையோய்‌ ! தலைவன்‌ 
பிரிவானென்று நீ வருந்தினையாயின்‌ யான்‌ 
தெரிந்ததைக்‌' 
கூறுவேன்‌ கேட்பாயாக ! பெரிய தேனடை 
தங்கியிருக்கும்‌ 
மலைப்‌ பக்கத்தில்‌, அத்தேடையை யடையும்படி பழைய 
கண்ணேணியின்மேல்‌ அறியாது ஏ றிய. அறிவிலா தானைப்‌: 
' போல, இந்த உலகமானது ஏமாந்தது. 
நாமுயிரோடிருப்‌' 
பத்‌ தலைவன்‌ நின்னைப்‌ பிரிந்து செல்லான்‌, . இ 


தனைத்‌ 
தெளிவாயாக ! ர்க்‌ ர்க்‌ 
ப சிறைக்குடி. யாந்தையார்‌. 
224 


[பொருள்‌ டர்‌ நெஞ்சித்குச்‌. தலைவன்‌ சொல்லி' 
யது.] 
க்கம்‌ னியா தியி அப்ரண்ன்‌ 
களை. யணிந்த. அல்குலையுடைய தலைவியினது;  அழயெ 
முலைகளையுடைய மார்பை நினைத்துக்கொண்டே .சென்‌ 
றால்‌; புருவீனது முதுகை. யொ தீத புல்லிய அடியையுடைய: 
உகாய்‌ மரத்தினது மணியைப்போன்‌ ற. செறிந்த. பழங்கள்‌ 
உதிர ; விடுகின்ற அம்பை வில்லோடு பிடித்து: மரக்களை 
களின்‌ . மேலேறி வழியிலே வருவாரைப்‌ பார்க்கும்‌ 
அஞ்சாமையையுடைய வழி பறிப்பவராகிய கள்வர்‌, நீரை 
வீரும்புகின்ற ஆசையால்‌ முப்படை மென்று; அந்‌ 
கீர்‌ வேட்கையைத்‌ தணிக்கும்‌." துன்பத்தையுடைய 
: சாதகம்‌ அன்‌ எது 


உருத்திரன்‌. 
£10 - - குறுந்தொகை வசனம்‌ 
275 


[பருவ வரவின்கண்‌ வரவு நிமித்தம்‌ தக்‌ தோழி 
தலைமகட்கு உரைத்தது.] 


தோழி! ஆண்டு ஒலிப்பனவாகவுள்ளவை, 
மாலையில்‌ 
ஊரை வந்து சேருங்‌ காளையையுடைய பசுவினத்திலுள்ள 
புல்லைத்‌ இன்ற நல்ல பசுக்கள்‌ கழுத்திற்‌ பூண்டிருக்கின்ற 
மணியோசையோ 2 செய்வினையை முடித்த நிறைந்த உள்‌. 
ளத்தோடு வல்வில்லிளையர்‌ தன்‌ பக்கத்திற்‌ போற்றிவர ; 
ஈரமாய்‌ மணலையுடைய காட்டு வழியிலே வரும்‌ 
தேரி னது மணியோசையோ ?' முல்லைக்கொடி 
படர்ந்த கல்லின்‌ மேலே றிக்‌ காண்போம்‌ வருவாயா க. 
அத ய்‌ 
276 

. [குறை மறாமல்‌ தோழிக்குத்‌ தலைவன்‌ த 

“ மூங்லெப்‌ போன்ற ' தோள்களையுடைய 
இணைய 
தலைவியின து பாவையைப்‌. பண்ணி யீர்தும்‌, அதற்‌ 
காகப்‌'  பஞ்சாய்க்கோரை வளர்ந்த .. பள்ளமாகிய:.. நீர்‌ 
நிலையைச்‌  சுற்றியுக்‌' திரிந்ததன்‌ றி; இவளது: தோற்றம்‌: 
செய்தெழுந்த அழகிய ஈகிலில்‌ அழகுபெற நான்‌ எழுதிய: 
தொய்யிலை இவளைக்காத்து நிற்போர்‌ அறிதலையுஞ்‌ ' செய்‌. 
யார்‌... நீதியையுடைய “அரசனது: செங்கோற்‌  சபைக்கண்‌ 
கான்‌ தலைமகளைக்‌ கேட்டால்‌ இஃது என்னாவது? . அழுங்கலை 
யுடைய இவ்வூர்‌, நிச்சயமாகவே பெரிதும்‌ அறிவின்மையை 


யுடையதாக வருச, ற த்‌. இது இரங்கத்தக்கது 
க , கூழிக்கொற்றன்‌. 

ஜா ப 
்‌ [தலைவன்‌- குறித்துச்‌ சென்ற பருவம்‌ வருங்காலம்‌ 
யாதென்று தோழி அறிவரைக்கண்டு வினாயது.]: ... ன்‌ 
மின்னலை யொத்த இடையையுடைய தலைவி: நடுங்கும்‌ 
படியான இறுதியில்‌ மழையையுடைய வாடை.க்காலம்‌ எப்‌ 


குறுந்தொகை வசனம்‌ சர்‌) 


போது வருவதென்பாயோ 2 . அப்போது எம்முடைய தலை 

வர்‌ வருவர்‌. . நீ குற்றமற்ற தெருவினிடத்தே நாயில்லாத 
அகன்ற வாயிலில்‌, செந்கெற்‌ சோற்றுருண்டையும்‌ மிக 
வெண்மையான. நெய்யும்‌ ஆகிய, ஓரில்லத்திலிடும்‌ 
பிச்சையை வயிறு நிரம்பச்‌ சாப்பிட்டு, அச்சிரக்‌ காலத்திற்‌ 


குரிய விரும்பத்தக்க வெப்பத்தையுடைய நீரை, 
வைக்குள்‌ 


செப்பில்‌ பெறுவாயாக. 


ஒரிற்பிச்சையார்‌. 


278 


[பீரிவிடை வற்புறுத்தும்‌. தோழிக்குத்‌ 
தலைவி 
- வுரைத்து.] 

“தோழி! ஆண்‌ குரங்கு இனிய பழங்களை மரத்தின்‌ 
மேலிருந்து உதிர்க்கக்‌, கீழேயிருந்து விரும்பியவற்றைத்‌ 
தின்னுகிற குட்டிகளையுடைய பெண்‌ குரங்குகள்‌. உள்ள 
மலையைக்‌ கடந்து சென்ற தலைவர்‌, மிக்க காற்றுக்‌ கோதிய 
அழயெ தளிரையுடைய மாம்ரத்தினது தளிரைக்‌ கண்டாற்‌ 
போன்ற, மிருதுவாகி சிறிய்‌ அடியையுடைய சிறிய பசிய 


எமது விளையாட்டுப்‌ பாவையையும்‌ . எம்மையும்‌ நினையார்‌, 
அவர்‌ கொடுமையையுடையவர்‌, . க்‌ 
இ 
[தலைவன்‌ பிரிந்துள்ள, காலத்தில்‌. ஆற்றல்‌. வேண்டு 
மென்று தோழி. வ ற்புறுத்தியபொழுது தலைவி ௯ றியது. ] 
மழையானது கழுவுதலை மறந்த கரிய (பெரியதுறுகல்‌, 

' புழுதி படிந்த யானையைப்போல. விளங்‌கஇத்தோன்‌ றுகன்‌ ற; 
பல பெரிய குன்றங்களைக்‌ கட்ந்து சென்று. திருர்திய சந்து 
களையுடைய 'மூங்லெப்போன்‌ற என்‌ தோள்களை நினையா. 

“தோர்‌? மாறுபட்ட கொம்பையும்‌, இருளைப்போன்ற நிறத்‌ 
தினையுமுடைய, எருமையினது! வளருகிற கழுத்திற்‌ கட்டப்‌ 
பட்ட:..பிளந்த. வாயையும்‌ தெளிந்த. ஓசையையுமுடைய 
மணியானது, புலம்புகின்ற கள்ளிரவில்‌ அவ்‌: வெருமை 


பேரிசாத்தன்‌. 


பன்ச்‌... குறுந்தொகை ங்சனம்‌ 


க நடக்குக்தோ றும்‌ இசைக்கின்‌ ற இக்காலம்‌, அவர்‌ 
லதத்கரிய பருவமாக விருப்பவும்‌ வாராராயினார்‌. 
மதுரை மருதன்‌ இளநாகனார்‌. 
. 260 ்‌ 
[இடித்துரைத்த பாங்கனை நோக்கித்‌ தலைவன்‌ கூறி 
யது.] 
்‌ நண்பரே! நீர்‌ வாழ்வீராக. நான்‌ 

சொல்வதைக்‌ 


கேளும்‌. எப்பொழுதும்‌ என்னுடைய நெஞ்சத்தைத்‌. தன்‌ 
னிடத்திலே அகப்படுத்திக்கொண்ட, அழகிய  சிலவாகிய 
கூந்தலையும்‌ பெரிய தோளையுமுடைய குறு மகளது சிறிய 


.... மெல்லிய மேனியை, ஒரு நாள்‌. ஐம்புலனும்‌ 
பொருந்தப்‌ 
புணருவேனாயின்‌, நான்‌ அதன்பின்‌ அரை காள்‌ 


வாழ்க்கை. 


யையும்‌ விரும்பேன்‌. 
நக்ரேர்‌. 
281 
[பிரிவிடை வேறுபட்டாளைக்‌ ஈண்டு தொல்‌ வற்புறுத்‌ 
i ய காலை தலைவி யுரைத்தது.] - ்‌ 
செம்மையான ஆப்ரணங்கைய்ஸ்‌ட பர்ஸ்‌! நம்து ல 
வர்‌ வெள்ளிய மணலின்‌ கண்ணே நெருங்கிய பசிய அடியை 
யுங்‌, கருக்கையும்‌, ' திரட்ியையுமுடைய பனையினது உச்சி 
யிலுள்ள வெள்ளிய குருத்தோலையுடன்‌ வைத்துக்கட்டிய . 
பாலை நிலத்திலுள்ள. வேப்பமரத்தினது : நெருக்கத்தை. . 
யுடைய வெள்ளிய மலரைச்‌, சுழித்தல்‌ பொருந்திய மயிரை: . 
'யுடைய தலைவி விளங்கும்படி. அணிந்து கொண்டு,  மலைக. 
ட பண்ம்ப சேர்ந்த காட்டைக்‌: கடந்து சென்றனரோ ? .: 
குடவாயிற்‌ சேத்தன்‌. 
த்‌: 282 
[வினைவயிற்‌ பிரிந்த விடத்துத்‌ தோழி அ வில்கைத்‌ 
த்து]. ம றன க ப்பட ட பக்கல்‌ 


குறுந்தொகை வசனம்‌ 
118 


கம்மைப்பிரிந்து சென்ற தலைவர்‌, செம்மண்ணையுடைய 
மேட்டின்மேற்‌ செழித்த பருவம்‌ வாய்த்த வரகினது, காற்றி 
னால்‌ ஒலிக்கும்‌ ஈாற்றினது காரிருளை யொத்த  ஓரிலையை, 
நாட்‌ காலத்தே வந்த மான்‌ குட்டி கவ்வித்தின்னலென்னுங்‌ 
கடனைத்திர்த்துக்‌ கொள்ளுதற்கிடமாகிய, கார்காலத்தை 
'யேற்றுக்கொண்ட. ' குளிர்ந்த கொல்லையைக்‌. காண்பாரா 
'யின்‌ ;-கீர்‌' விளங்குகின்ற .மலைப்பக்கத்தில்‌ : ஒருபடியாக 
,மலர்க்த வெண்கூதாளத்தின்‌ உள்‌ துளையையுடைய 
பழம 
புது மலர்கள்‌, காம்பிற்‌ கழன்று 
உதிர்வதைப்போல நினது 
கைவளைகள்‌,. . சோர்ந்து வீழ்வன அல்லவென்று 
எண்ணு 
 வாரோ£ 
நரகம்‌ போத்தன்‌. 
அகக்‌. 
[தலைவன்‌ பொருளிட்டச்‌ . சென்றிருந்த. காலையில்‌, 
தலைவி யாற்ருளெனக்‌ கவனத்‌ தோழிக்குத்‌ தலைவி சொல்லி 
யது.] 
தோழி! முன்னோரால்‌” தேடி வைக்கப்பெற்ற 
'பொருளைச்‌ செலவழிப்போர்‌ செல்வரென உலகத்தாராற்‌ 
சொல்லப்பட மாட்டார்கள்‌. ' தாந்தேடிய. பொருளில்லா 
ரது வாழ்க்கை இரத்தலைக்‌ காட்டிலும்‌ இழிவுடையது, 


| "என்று கூறிய வன்மையை நாம்‌ தெளியும்படி யெடுத்துக்‌ 
கூறி, எப்பொழுதுங்‌ . 'கூற்றுவனைப்போன்‌.ற கொலைவேல்‌ 
ம்றச்சாதியார்‌ வழியீனிடத்தே தங்கி, வழிப்போவாரைக்‌ 
கொன்றதனால்‌ உண்டான புலாலைப்பருந்துகள்‌ எதிர்பார்த்‌ 
. துத்‌ தங்கியிருக்கன்‌ ற, நெடிய பழைய இடத்தையுடையன 
வாகிய நீரில்லாத பாலை நிலத்து வழிகளிலே தலைவர்‌ சென்‌ 
ரூர்‌. அவர்‌ ர்‌ ரு 
- பாபாடிய பெருங்கடுங்கோ. 


“.[வரைவிடைத்தோழி,. தலைவிக்குச்‌ சொல்லியது" ழு 


114 ்‌... -குறுக்தொகை வசனம்‌ 
போர்‌ செய்த யானையினது' புள்ளியமைந்த' 

முகத்தை 

 யொப்பப்‌,: பொது இடத்திலுள்ள துறுகல்லின்‌ 

மேலே 

ஒள்ளிய செங்காந்தள்மலர்‌ பல ஒன்றாக 

மலருகின்‌,ற 

நாட்டையுடைய தலைவன்‌ ; 

அறமுடையவனாயினும்‌ : அது 

...இல்லாதவனாயினும்‌, மலையினிட த்திலே 


தாழ்ந்துவீமுகின்‌ ற 
தூய: வெள்ளிய. அருவியானது, 
அச்சத்தைத்தரும்‌ இலை 
யால்‌ வேய்ந்த குடிசையினருகில்‌ இறங்க ஓடும்‌ 
; நமக்குத்‌ 
துன்பக்‌ தருவதரயுள்ள.. இச்‌ 
ஒிற்றூரினிடத்துள்ளார்‌, 
தலைவன்‌ அவ்வா நிருத்தல்பற்றி 
ஈம்மைப்‌ பழிப்பார்களோ.? 
- அவர்கள்‌ தமக்கென்று 
ஓர.றிவும்‌ இல்லாதவர்களோ:2 ப 
மிமாவேள்‌ தித்தன்‌. 
285 
(பருவங்கண்டு வேறுபட்ட விடத்துத்‌ தோழி யிடித்‌ 
அரைக்க அப்போது தலைவி சாற்றியது, ] 
.... தோழி! இனிய ஆண்புரு பலமுறை 
புல்லீயபுறத்தை 
யுடைய பெண்புறாவை அழைத்து, ஒரு கண நேரத்தில்‌ 


எத்தகைய இன்பமுடையதாக . ஆகின்றது, ஜெமை மரத்‌ 
'இன்‌ உச்சியில்‌, இறந்தோரது தசையை விரும்பி ஒற்றைப்‌ 
“பருந்து இருக்கின்ற, ஆகாயம்ளவு மூயர்ந்து விளங்குன்‌ 5 
மலையைக்‌ கடந்து சென்‌,ற தலைவர்‌, ' நாள்தோறும்‌ விடியற்‌ 
காலம்‌ நீங்கிப்‌ பகல்‌ வரவும்‌ பகற்காலத்தில்‌ வந்திலர்‌. எல்‌ 
“லாப்பகலின்‌ எல்லையாகய இரவிலும்‌ திரும்பி வந்து தோன்‌ 
“ஜர்‌... எங்கே இருக்கின்றாரோ? இங்கே மீண்டு வருவே 
வென்று அவர்‌ கூறிய புதம்‌ இதுவே... 


- பூதத்தேவன்‌. 
286 


- [இரந்து பின்னின்‌ற தலைவன்‌ குறைமறாமற்‌ கூறியது] 

முள்ளைப்போன்ற ' பற்களையும்‌, அமிழ்தம்‌ . ஊறு 
கின்ற அழகிய சிவந்த வாயையும்‌ ; கமமுகன்ற அடிற்புகை.. 
யும்‌, ௪ந்தனப்புகையும்‌;. வாசனை: - வீசுகின்ற கருமணல்‌ 


. குறுந்தொகை வசனம்‌ 


போன்ற கரிய கூந்தலையும்‌ ; பெரிய அமர்த்த 
குளிர்ச்சியை 
யுடைய கண்களையும்‌ உடைய; தலைவியின்‌ புன்னகை 
யோடு  செருக்கன பார்வையை நினைத்துப்‌ பார்ப்பேன்‌ 
போல்வேன்‌. 
எயிற்றியனார்‌. 
i ட்ப 287 ்‌ 
[தலைவர்‌ விரைவில்‌. வருவரென்று தலைவிக்குத்‌ தோழி 
கூறியது] 
தோழி! கேட்பாயாக, பன்னிரண்டு மாதம்‌ 
நிறைந்த 
கருப்பத்தைத்‌ தாங்கித்‌ தளர்ந்து, ௩டக்க மாட்டாத நிலை 
யோடு பச்சைப்‌ புளிச்சுவையில்‌ விருப்பத்தைக்கொண்ட 
முதற்குலையுடைய ' பெண்களைப்‌ போல; நீரை முகந்து 
கொண்டு ஆகாயத்தில்‌ சஞ்சரிக்க முடியாமல்‌ அர்நீர்ப்‌ 
பொறையைத்‌ தாங்கிக்‌ கொண்டு ; செழிய பல மலைகளை 
நோக்கிப்‌ : -பேரொலியையுடைய மேகங்கள்‌. எழுகின்ற 
கார்ப்பருவத்தை, இப்பொழுது கண்டபின்பும்‌- தலைவர்‌ 
வராமலிருப்பாரோ? 
ட்‌ ப கச்சிப்பேட்டு ஈன்னாகையார்‌ 


288. 

[தலைவன்‌ அன்பில்லா தவனென்று தோழி சொல்லிக்‌ 
கொண்டிருக்க, அப்பொழுது தலைவனது . வரவுள்ரர்ற்த 
தலைவி தோழிக்குக்‌ கூறியது.] .. 

மிளகுக்‌ கொடிவளர்கின்‌ ற மக்ப்பக்கம்க்கிய்‌:: அவ்‌ 
விடத்தே, தளிரை யுண்ணுகின்ற குரங்குகள்‌ ஒன்றாகத்‌ 
இரண்டிருக்கன்‌ற பெரியமலைகள்‌ பொருந்திய நாட்டை 
யுடைய தலைவன்‌ பிரிந்தனனாயினும்‌ ; நம்மிடத்தில்‌. இனிய 
பண்பினன்‌. உறவுடையாராற்‌ செய்யப்படும்‌ துன்பத்தைக்‌ 
காட்டிலும்‌ இனிதெனப்படும்‌ பு திதேலிருலகம்‌ இனிமையை 
ட்‌ 
ன்‌ கபிலர்‌. 


116 குறுந்தொகை வசனம்‌ 
289 
..[காலங்கண்டு வேறுபட்டாளெனக்‌ கவன்ற 
தோழிக்‌ 
குத்‌ தலைவி கூறியது.] 


தோழி! வளருகிற பிறையைப்போல மேன்மேலும்‌ 
“பெருக்கத்தை யடைந்து, தோட்சந்தில்‌ அணிந்த வனையை 
'நெழச்‌ செய்த. துன்பத்தைத்‌ தரும்‌ காமகோயினால்‌ 
' தளிரைக்‌ கசக்கனாற்‌ போன்ற தன்மையை யுடையேமாகி 
மெலிந்து, தலைவர்‌ பக்கத்தின்மையின்‌ துன்பு.றுவதல்லா 
மலும்‌ இம்மழையும்‌ மயங்கிப்‌ பெய்தது. அங்கனம்‌ பெய்த ' 
மழை பெய்வதற்கு முன்னரே ; இந்தக்‌: கலக்கம்‌ பொரும்‌ 
திய ஊரிலுள்ளார்‌ அவருக்காக இரங்கும்‌. ஈம்மைக்‌ காட்டி 
லும்‌ அதிகமாக ஈம்மிடத்திரங்குவர்‌. 
ESE மர ௬ இ பெருங்‌ கண்ணன்‌... 


த 290 
- [வற்புறுத்தும்‌ தோழிக்குத்‌ தலைமகள்‌ 
செஞ்சது 

சொல்லியது. 7... 

காமத்தைத்‌. தாங்குவாயாக : என்று: சொல்லுவோர்‌, 

அக்‌ காமத்தின்‌ "தன்‌ மையை அறியமாட்டார்களா ? 

அல்லது. அறிந்தும்‌ அதனைத்‌ . தாங்கும்‌:அவ்வள்வு வலிமை 

பொருந்தியவர்களர 2 நாம்‌. எமது காதலரைக்‌ . காணே 
- மானால்‌ ; நெருங்கிய துன்பம்‌ மிக்க நெஞ்சத்தோடு, மிகுந்த 

வெள்ள த்தில்‌ பாறையில்‌ மோதுஞ்‌ சிறிய தரவை 

மெல்ல மெல்ல ன 


கல்பொரு சிறுதுரையார்‌. 
[தலைவன்‌ பாங்கனுக்‌ குரைத்தது.] 


மரங்களைச்‌ சுட்ட. கொல்லையில்‌ செழித்த. இனையி 
னிடத்தே, வீழுற கிளிகளை யோட்டுகின்‌ற தலைவியின்‌. 
கையின்கண்‌ உள்ள குளிரென்னுங்‌ கருவியானது ; இசை: 


குறுந்தொகை வசனம்‌ 
117 


யொடு பொருந்தி இனிய 


தாளத்தையுடையது ; அக்‌ 

குளிரின்‌ இசையைத்‌ தலைவியின்‌ பாட்டென்று கருதிக்‌ 
கிளிகள்‌, தாம்‌ படி.ர்த தினையினின் றும்‌ எழுதலைச்‌ செய்யா. 
அதற்குப்‌ புலந்து அழுத அவளுடைய கண்கள்‌ ; மலைச்‌ 
சாரலிலுள்ள ஆழமா கிய நீரையுடைய பசிய சுனையி 


னிடத்தே மலர்ந்த, குவளையின து வண்டுகள்‌ பயி.லுகன்‌ ஐ 
பல இதழ்கள்‌ கலைந்து குளிர்ந்த மழைத்‌ துளியை யேற்றுக்‌' 


கொண்ட மலர்களைப்‌ போன்‌ றன. 
கபிலர்‌. 
292 


[தலைவன்‌ இரவுக்குறிக்கண்‌ வந்து சிறைப்பு றத்தானாக. 
அதசையதிக்த தோழி தலைவிக்குக்‌ கூறுவாளாகச்‌ சொல்‌ 


லியது.] 

சிரித்த , முகத்தையுடைய விருந்தினனாடித்‌ தலைவன்‌. 
ஒரு காள்‌: வந்தானாக ; பகைவர்‌ மாறுபடும்‌ போர்க்களத்‌. 
தின்‌ கண்‌ உள்ள. ஊரினரைப்‌ போல நினது தாய்‌ பல. 
நாளும்‌ அரங்குதலற்றவளானாள்‌. நீராடச்‌ சென்ற ஒளி. 
பொருந்திய நெற்றியையுடைய பெண்‌ ; அந்நீர்‌, கொணர்ந்த 
பசுங்காயைத்‌ தின்ற குற்றத்திற்காக, எண்பத்தொரு ஆண்‌. 
யானைகளோடு அவளது நிறையை . யுடைய. பொன்னாற்‌. 
செய்த பாவையைக்‌ : கொடுப்பவும்‌ வாங்கானாக, அப்‌. 
பெண்ணைக்‌ ' கொலை. செய்த ஈன்னனைப்போல. நீங்காத. 
கர்கத்தின்சண்‌ அவள்‌ சென்று துன்புறுவாளாக. ்‌ 
க்க பரணர்‌. 
ப இடும்‌. - ்‌ 
[ப்ரத்கதயித்‌ பிரித்து வந்த சவுக்கு வாயிலாக 

புக்க தோழிக்குத்‌ தலைவியுரைத்தது.] .. 
“கள்ளைக்‌ குடிக்கும்‌ விருப்பத்தையுடையவர்கள து: 
பயணம்‌, உள்ளூரின்‌: கண்ணுள்ள பாளையினால்‌ ஈனப்ப்ட்ட்‌ 
சையும்‌: குறிய காய்களைக்‌ கொண்ட. உயர்ந்த கரிய” 


மீட 'குறுந்தொகை வசனம்‌ 


பனையினது நுங்கைக்‌ : கைக்கொண்டு: மீள்தற்டெமாயெ ;. 
ஆதி. அருமனுக்‌ குரிய மூ.தூரைப்போன்‌ ற நீரில்‌ வளர்ந்த: 
வெள்ளாம்பலினது அழகிய மாறுபட்ட முழு. நெறியை. 
யுடைய தழையுடை; தேமலையுடைய தொடையின்‌. தண்‌ 
முறையே மாறி மாறி யசைய, செவ்விய பொன்னாபரணங்‌. 
களைத்‌... தரி த்த பரத்தை, அவ்விடத்திலே தலைவனைக்‌ 

காணும்‌ பொருட்டு வருவாள்‌. கான்‌ இரங்கத்தக்கேன்‌. 
I கள்ளிலாத்திரையன்‌. 


294 
[பகற்‌ குறிக்கண்‌ தலைமகன்‌ சிறைப்புறமாக வந்த்‌ 
விடத்துத்‌ தோழி, தலைவியை இற்செ றிப்பரென்‌ றியம்‌ 
பியது.] 
கடலினிடத்தே ஒருங்கே நீர்‌ விளையாட்டுப்‌ 
கடற்கரைச்‌ ச'சன்க்பினிடத்தே தங்கியும்‌, மாலையையுடைய 
மகளிர்‌ கூட்டத்தோடு குரவைக்‌ கூத்தாடியும்‌, அயலா 


ரைப்‌ போல்‌ விரைவாக -வர்துக்‌ தழுவிச்‌ 
செல்வானாயின்‌ 


மையின்‌ ' அலருண்டாயிற்று: : தேமல்‌ படர்ந்து விரிந்‌ 
தகன்ற அல்குலீனது திருத்தமான ஆபரணங்களசைதலை' 
யுடைய பக்கத்தின்கண்‌ கட்டிய, பசிய தளிரா.ற்‌ செய்த 
தழையைக்‌ காட்டினும்‌ மிகச்‌ சமீபத்‌ இலிருந்து போகானாக, 
அதனால்‌ தாய்‌ நம்மை இற்செறித்துக்‌ காவல்‌ செய்தலைத்‌. 
தானே உண்டாக்கினான்‌. 
அஞ்சியாந்தை. ” 
295 வ 


[வாயில்‌ வேண்டிச்‌ சென்ற தலைவனுக்குத்‌ 
தோழி 
யுரைத்தது.] - 

... உடையாக ப டுத்துத்கொண்டும்‌. மாலையாகத்‌ சொல்கி 
தணிந்தும்‌,. ஆபரணங்களாக அணிந்தும்‌. கூட்தலின்‌ 
கண்ணே செருதியும்‌; தழையலங்கார ததினாலே பொலிவு, 
பெற்ற பரத்தையரோடு நெருங்க; நீ நீர்விழாவிற்குரிய, - 


குறுந்தொகை .வசனம்‌ 
119 
அலங்காரங்களோடு . வாரா. நின்றாய்‌, . இவ்வூரினிடத்துன்‌. 
ளார்‌. ஒரு... பசுவினால்‌- வரும்‌ ஊதியத்தைக்‌ கொண்டு; 


உண்ணும்‌ உணவையுடைய செல்வச்‌ 
சிறப்பில்லாத இவ்‌ 

வாழ்க்கை ;. பெரிய நலத்தையுடைய , இளைய 
தலைவி இவனுக்கு : வாழ்க்கைத்‌ துணையாக 
வந்தபின்‌. சிறப்பை 
யுடைய தாயிற்றென்று கூறுவர்‌. | 
நள்‌ ப வல்‌ ன்ட்‌ பரம ர படட மப .. தூங்கலோரி. 


294 


- [தலைவனைக்‌ காணும்‌ பொழுதை, விடக்காளுப்‌ 
பெர்முத்‌ அதிகமாதலான்‌ ஆற்றாளாய தலைமகள்‌, தலைவன்‌ 
பசப்பு தத்தானாகத்‌ தோழிக்குச்‌ சொல்லியது.] 

“தோழி! ஒன்று சொல்லுவேன்‌ கேட்பாயாக 
_ புன்னையின து விளங்குகின்ற இளையினிடத்திருந்த அழகிய 

சிறையையுடைய ' நாரை, பொருந்திய கழியினிடத்துள்ள 
சிறு மீனுணவை ' வெறுத்ததாயின்‌, வயலிலுள்ள கள்‌” 
மணம்‌ கமமழுகிற நெய்தற்‌ பூவை கெற்கதிரோடு .ிரும்பு 
கிற குளிர்ந்த அழகிய துறைவனைக்‌ கண்டால்‌; அவன்‌ 
முன்னே . நின்று . தொடியையுடையா . ளின்னதன்மைய 
ளாம்படி “பிரிந்து செல்லுதல்‌: உமத்குத்‌ தகுமோ ? என்று 
துணிந்து கடுமையான தத்கல்‌. பேசி இழுத்துக்‌ 
தலைப்‌ பாதுகாப்பாயாக. : 


ட...” பெரும்‌ பாக்கள்‌ 
பப 1 இதுத. பப ப பட்டன்‌ ப்‌ 

(தோழி வரைவு பலிக்கத்‌] 

மேல்‌: விளிம்பை. யருவிய கொடுஞ்‌ ல்ப்பீல் ய்‌ 
கேடில்‌. ; கூர்மை தங்கிய நீண்ட அம்பீனது வெற்றி. 
வாய்ந்த பகையினின்றுக தம்மைப்‌ பாதுகாவாராகி, 
. எதிரே நின்று இறந்து: விட்ட வழிப்போவார்மீது 
தழையை. யிட்டு வைத்த . குவியல்கள்‌;.. ஊரைப்போலக்‌ 
, காணப்படுகிற மலைகளோங்கி யுயர்ந்த அகன்‌ ற இடத்தில்‌., 


120 குறுந்தொகை வசனம்‌ 


நல்ல வார்த்தைகளைக்‌ கூறித்‌ தலைவனோடு. கூடிப்போதல்‌ 

செய்யத்தக்க காரியமென்று; தலைவர்‌ உணர்வதற்கு 

முன்பு நிச்சயமாக மானுணர்ந்தேன்‌. 
காவிரிப்பூம்பட்டினத்துக்‌ காரிக்‌ கண்ணன்‌ 


294 
'நங்வ்க்குத்‌ தோழி குறைமருமற்‌ கூறியது.] 
தோழி! நமது தெருவைச்‌ சேரமெல்ல ' வந்து 
வந்து ; அருமையாக வாயைத்‌ திறந்து இனியவைகளைக்‌ 


கூறி, நாள்தோறும்‌ தான்‌: நினைத்த தொன்று கைகூடா. 
மையின்‌: நிறம்‌ மாறுபட்டுத்‌ தங்குகின்ற ; அத்தலைவன து 
துன்பப்‌ பார்வையை நினைத்துப்‌ பார்ப்பாயாக. அவன்‌ 


நீண்ட நேரம்‌ இவ்விதம்‌ என்‌ பின்‌ நிற்றல்‌, 

இனிய கடுமை 

மிக்க கள்ளியுடைய அகுதைக்குப்‌ . பின்‌ நின்ற, வெள்ளிய, 
முனையையுடைய சிறு கோலைக்‌ கொண்ட அகவல்‌ மகளி, 
ரையும்‌, மடப்பந்தங்கிய பிடியாயெ பரிசிலை யொப்ப 


மட ர்ங்ற்ன்‌ கூறக்‌ கரு கப்‌ ற்று. 


ல 99 ப்‌ 

ப்‌ தமாம்‌ தோழிக்கு த்‌ தலைவி செப்பியது.] 
தோழி! பழைமையை. யுடைய. கடலின்‌ அலை அள 
- வள்ரவுன்‌.ற, புட்களொலிக்குங்‌ கடற்கரைச்‌ சோலையி - 
லுள்ள பூங்‌ கொத்துக்கள்‌ மலர்ந்த புன்னையின து மேட்டு" 
கிழ்லில்‌ ; -புணர்குறியைப்‌ பெற்ற காலையில்‌ எம்‌ கண்‌ 
.கள்‌ தலைவனைப்‌ பார்த்தன. எம்‌ செவி: அவன்‌ சொல்‌. : 


பரணர்‌. 


கேட்டன. எனது 
பரந்த மெல்லிய தோள்‌ அவனென்னைச்‌ சேர்ந்தால்‌ 
மாண்‌ ட/மிக்க. அழகை யடைகர்து, பிறகு பிரியின்‌ 


சோர்வை யடைவன இது:என்ன விந்தை? 


கக்கல்‌ வெண்டி தில 
300. 

இயற்க பன்ச்‌ புணர்ந்த கங்கள்‌ பிரிவச்சமும்‌. 
வன்புறையுங்‌ கூறியது.] ்‌ 3 


குறுந்தொகை வசனம்‌ 
121 
குவளை மணம்‌ வீசுகின்ற தொகுதியாயெ 

கரிய கூக்‌ 

தலையும்‌, ஆம்பல்‌ மணத்தை வீசும்‌ தேன்‌ 
பொதிந்த சிவந்த 

வாயையும்‌, 'ஆழமாகிய நீரில்‌. வளர்ந்த தாமரை 
மலர்த்‌ 

தாதைப்‌ போன்ற நுண்ணிய பல தேமற்‌ 
புள்ளிகளையு 

முடைய மாமை கிறமுடையோய்‌ ! நீ நான்‌ 
பிரிவேனென்று: 

நினைத்துப்‌ பயப்படாதே என்ற எனது சொல்லைக்‌ கேட்டுப்‌ 

பயப்படாதே. கான்‌ கினது. நேயத்தினைக்‌ குறிய காலை 

யுடைய அன்னப்‌ பறவைகள்‌, குவிந்த மணலின்‌ 
கண்னே I 


தங்கியிருக்கும்‌ கட்லாற்‌ சூழப்பெற்ற நில 


வட்டத்தைப்‌ 
பதிலும்‌ விட்டி விடுதலை நினையேன்‌... 
சிறைக்குடியாந்தையார்‌. 
50% 


்‌ . [வரைவிடை வைத்துப்‌ 
பிரியின்‌ ஆற்றுவாயோ என்ற 
தோழிக்குத்‌ தலைவி சொல்லிய 'து.] 
தோழி! மத்தளத்தைப்போன்‌ற அடிமரத்தையுடை. 
யது பனை. அதன்‌ கொழுவிய ஓலையின்‌ கண்ணே செய்த 
கிறிய சுள்ளிகளால்‌ ஆகிய கூட்டிலுள்ள . கரிய காலை 
யுடைய அன்றிலினது விருப்பத்தையுடைய . முதற்‌. சூலினா. 
௮ண்டான வருத்தத்தையுடைய பெண்பறவை, ஆண்‌ . 
பறவையைக்‌ கூப்பிடும்‌ நள்ளிரவில்‌ தனது. சக்கரத்தாற்‌ 
பொது விடத்தைப்‌ பிளந்து கொண்டுவரும்‌. கூட்டமான 
மணிகளையுடைய தலைவனது நெடிய தேர்‌. வாராவிட்டா 
௮ம்‌, வருவது. போலக்‌. காதினிடத்துக்‌ கேட்குஞ்‌ சப்தத்‌ 
இனால்‌. என்னுடைய கண்கள்‌ உறக்கத்தைத்‌ அறந்தன. . 
- ல்‌, . குள்‌ நயன்‌; 
302 ச 
வரைவில்‌ கல்‌ கன்னல்‌: தோழிக்குத்‌ ; தலைவி லி து. 1 
தோழி. அருந்தும்‌: ர௬ுழத்தலைப்‌' 'பொறேம்‌. அதன்‌. 
மேல்‌.இறந்து படுதலை மிகவும்‌ அஞ்சுகன்றேம்‌, அந்தோ. 
இன்னும்‌ நல்ல்‌ மலை ஏாட்கடயுடைக்‌, தலைவன்‌," இருவரும்‌ 


122 ண குறுந்தொகை. வசனம்‌ 


பிரியா... ஈண்பினரென்று '. பிறர்‌ கூறும்‌ 
பழிமொழிக்கு 
அஞ்சினானோ? ஊரிலுள்ளார்‌-பலர்‌. ஒருங்கே 
துயிலுகின்‌ ற: 
இரவிலும்‌ என்‌ நெஞ்சத்து வருதலன்றி நேரே 
வருதலை. 
யறியான்‌.  இங்ஙன மிருத்தலுயர்வுடையதோ £ 
தீ கூறு: 
வாயா. 
1 மாங்குடி.க்கிழார்‌, 
505 ட 
[இற்‌ செறிக்க நினைந்தமையைத்‌. தோழி 
தலைவற்‌ 
குரைத்து வரைவு கடாயது.] 


...... மீனின்‌ பொருட்டுக்‌ கழியின்‌ நீரை 
யாராய்ந்து.. தங்‌ 

இய கரிய காலையுடைய வெள்ளிய நாரைகள்‌, 
அடை 


கரைத்‌ தாழையினிடத்துக்‌ கூடிப்‌, பெரிய ௧ 
டலில்‌ 

கரையை மோதி உடைகன்‌ ற அலையின்‌ ஓலியினால்‌ 
அங்கு, 

கின்‌ ற. துறையை யுடைய தலைவ ! என்னோடு ஒளி 
தங்யெ- 

பூங்கொத்துகளையுடைய புன்னை மரத்தினது 
அழகிய புள்‌ 

ளியையுடைய நீழலில்‌, அழகிய கோடுகளையுடைய 
நண்டு 
்‌. களை யலைத்து விளையாடிய போதே என்‌ 
'தோழியாகிய 

தலைவி மிக நெகிழ்ந்த த அலன்‌ அதிக. 

மாகப்‌ பசந்தாள்‌. ்‌ 


்‌ “ அம்கூவன்‌.. 
- 404 


.. [வரைவிடை யாற்றாளெனக்‌' -கவன்ற 
தலைவி யுரைத்தது.] 


தோழிக்குத்‌ ்‌ 


கொலைத்‌ தொழிலிற்‌ றந்த கூரிய 
முகத்தையுடைய '- 
தாய எறி உளியைத்‌ தன்‌ முகத்திலமையும்படி பொருத்தப்‌ . 
பெற்ற, காய்ந்த மூங்கிலின்‌ வலிய காம்பைத்‌ தாங்குதற்‌- 
கரிய நீரையுடைய வழியின்‌ கண்‌ எறிந்து கைக்கொள்ளும்‌ 
வேகத்தையுடைய வளைந்த மீன்‌ படகையுடைய பரதவர்‌, 
 கொம்பையுடைய சுறா மீனை. யெறிய நெடிய  கரையி 


னிடத்தே யிருந்த குறிய கால்களையுடைய அன்னப்பறவை: 
யின்‌ வெள்ளிய கூட்டம்‌ இரிந்தோடும்‌ மலர்கள்‌ நெருங்கிய : 


குறுந்தொகை வசனம்‌ 128 


சோலையையும்‌ தாழையையும்‌ அழயெ குளிர்ந்த நீரையு: 
முடைய கடற்‌ கரைத்‌ தலைவனோடு, நிச்சயமாகப்‌ பகையைத்‌. 
தருகன்‌.ற ஒரு ஈட்பைச்‌ செய்தேம்‌. த படர்‌ 

்‌ கணக்காயன்‌ தத்தன்‌. 


௧05 


. [அறத்தொடு நிற்றல்‌ வேண்டுமெனத்‌ தலைவி தோழிக்‌. 
குக்‌ கூறியது... கு 
தலைவனைக்‌ கண்ட கண்கள்‌ தரக்‌ காமமாகிய ஒள்ளீய' 
நெருப்பு: என்னை யடைந்தது. அந்நோய்‌ என்பொடு” 
பொருந்த ஈலியினும்‌ தலைவர்‌ பால்‌ விரும்பிப்‌ போய்ச்‌ சேர்‌ 
தற்கு நாம்‌ அரியவர்களாயினேம்‌. தலைவர்‌. நாமிருக்கு. 
மிடத்திற்கு வந்து துன்பத்தை நீக்கினாரில்லை. இர்கிலையில்‌ ' 
யானுற்ற காமரோய்‌ பிறர்‌ செலுத்திவீடார்‌. இடையிலே 
சென்று பிரித்து எவரும்‌. நீக்காராகக்‌ குப்பைக்‌ கோழி 
களின்‌ தனிச்‌ சண்டையைப்‌ போலத்‌ தானே தொலைந்தா 
லல்லாமல்‌ இதனை நீக்குவாரில்லை, ்‌ 
்‌ குப்பைக்கோழியார்‌.. 


306 


[காப்பு மிகுதியில்‌ தலைவி நெஞ்சிற்‌ குரைத்தது. ] 
- எனது. மனமே | மெல்லிய இனிய விரும்பத்‌ தக்க இச்‌. 
- சொற்களை மொழியேம்‌ என்று உனக்குச்‌. சொன்னாலும்‌, 
அழகிய மாமரத்தினது. தாதமைந்த பூவினிடத்து வண்டு 
பல: ஒருங்கே வீழுஞ்‌ . சோலையமைந்த குளிர்ந்த - கடற்‌: 
கரையையுடைய தலைவனைக்‌ கண்டபின்‌, நீ நான்‌ கூறிய: 
வைகளை மறந்து விடுகன்றாயோ ? 


307. 


அம்மூவன்‌.. 


.. [பீரிவீடைக்‌ கடுஞ்சொழ்‌, சொல்லிய 


124 குறுந்தொகை வசனம்‌ 


பிறை, வளையை யுடைத்தாற்‌ போன்‌ றதாகிக்‌ - கன்ணி 
யர்‌ பலர்‌ தொழும்படி செம்மை வாய்ந்த ஆகாயத்தின்கண்‌ 
விரைவாகக்‌ காணப்பட்டு: இன்னும்‌ பிறந்தது. ஆண்‌ 
யானை, தனது வருந்திய ஈடையையுடைய மடப்‌ பிடியின்‌ 
வருத்தத்தைப்‌ பொருமல்‌, உயர்ந்த நிலையையுடைய : 
யாமரம்‌ அழியும்படி கொம்பாற்‌ குத்தி வெள்ளிய நாரைக்‌ 
கொண்டு வறுங்கையைச்‌ சுவைத்து அண்ணாந்து தன்‌ பிடி. 
யின்‌ வருத்தத்தைப்‌ போக்க முடியாமையை . யெண்ணி . 
வருந்துதலையுடைய பெொஞ்சோடு பிளிறுகன்ற அரிய 
வழியையுடைய நீண்ட இடத்து, நாம்‌ அழப்‌ பிரிந்து 
சென்ற தலைவர்‌ அன்னோ ஈம்மை மறந்தனரோ ? ந்‌ 
கடம்பனூர்ச்சாண்டிலியன்‌. 


308 


 [வரைவிடைக்‌  இழத்தியை வன்சொற்‌ 
சொல்லி வற்‌ 


புறுத்தியது.] 

சோலையிலுள்ள வாழையீனது சுருண்ட குருத்து, 
வருந்தும்படி அணங்குடைய அரியமத்தகத்தைத்‌ தடவு 
தலினால்‌ வலிகெட்டுக்‌ கலங்கிய துயரத்தையும்‌ மயக்கத்‌ 
தையுமுடைய ஆண்‌ யானை, வருந்திய மூச்சையும்‌ மடப்‌ 
பத்தையுமுடைய பெண்‌ யானை, வருந்தும்‌. தன்‌ முதுகைத்‌ 
தட்வ, நீர்‌ வழிந்தோடும்‌. மலைப்பக்கத்தில்‌ அரிதாகத்‌ 
அரங்குகின்‌ ற பெரிய மலைகாட்டையுடைய தலைவன்று நட்‌, 
பானது, மெய்யுறு புணர்ச்சியைத்‌ தருகன்‌ ற காரியத்திலே 

நர டல்‌ பெருந்தோட்குறுஞ்சாத்தன்‌.. 


(ப்ரத்தையிழ்‌ பிரிந்து வந்த தலைவனுக்குத்‌ தோழி 
வாயில்‌ நேர்ந்தது. | கல்‌ 

2: தலைவ! நீ எமக்கு இன்னாதனவாய பலவற்றைச்‌ செய்‌ 

யினும்‌ நின்னை யில்லாமலிருத்தற்கு வல்லமை : யின்மையின்‌ 


குறுந்தொகை வசனம்‌ அத்‌ [13] 
ட தொழில்‌ புரியும்‌ உழவர்‌ தமது காரியத்தைச்‌ 
ட்ய்ச்ட 


வாராக, : வண்டுண்ண மலர்ந்த வாசம்‌ ழே படும்படி: 
நீண்ட வரப்பிலே வாடப்‌ போட்டாலும்‌ மீட்டும்‌ நீக்யெ 
வயலிஜ்‌- பூக்கும்‌, நின்னூர்‌. நெய்தலைப்‌ போன்ற 


பண்பை ர 
யுடையே மாயினேம்‌. 


உறையூர்ச்சல்லியன்குமரன்‌ .. 


530. 

(யாரேனு . மென்கிலையைத்‌ தலைவனுக்‌ 
குரைப்பாரா யின்‌: ன்றாபென்‌ று தலைவி 
தோழிக்குரைத்தது.] 

. தோழி !. பறவைகளும்‌ ஒலித்தன. 
பூவுங்குவிந்தன. கடற்கரைச்‌ சோலையும்‌ தனிமையை. 


மிகவுடைத்தாயிற்‌.று; ஆகாயமும்‌ ஈம்மைப்போன்ற 
மயக்கத்தை. யுடையதாகிப்‌ பகல்‌ கழியப்‌ 
பொலிவழிந்த.து. , இந்த என்‌ . நிலைமையைக்‌ குளிர்ந்த 
மணங்‌ கமழும்‌ ._ மலரையுடைய ஞாழல்கள்‌ 
வளர்ந்த: குளிர்ந்த. அழ துறைவர்க்குச்‌ 


சென்று: 


சொல்லுவாரைப்‌ பெற்றால்‌ கான்‌ இனிமேலும்‌ உயிரோ 
டிருப்பேன்‌. 


பெருங்கண்ணன்‌. 
ர ஜே க... ப i 
னல்ல. தல்லி தலைவன்‌. ஒறைப்புறத்தாலகத்‌ 
' தோழிக்குச்‌ சொல்லியது. : 
ன்‌ "தோழி! பெருங்கடலின து புலால்‌. நாற்றம்‌... . வீசும்‌ 
அகன்‌ ற: துறையினிடத்துப்‌ பாகன்‌... தடுக்கவும்‌ நில்லாமற்‌ 
சென்ற . கல்லென்னும்‌' ஒலியோடு விரைந்து ..செல்லும்‌ 
தலைவன்‌ தேரை நான்‌ கண்டேனோ. இல்லையோ 2 ஈள்ளிர 
வீல்‌ ;-. உயர்ச்சியை யுடைய வெள்ளிய மணலினிடத்துத்‌ 
தாழ்ந்து: வளர்ந்த. புன்னை மரத்தினது, மகரந்தப்‌ பொடி 
சேர்ந்த மலர்களைப்‌ பறிக்கும்‌ மகளிர்‌ கூட்டமெல்லாம்‌ 
... ஒருங்கே . கண்டது. இற்குள்‌ மாம்‌ பிதிரிமாறி எங்ஙளம்‌ 
இ சழிவ்சாகும்‌! ர்‌ 
கற்க. செர்தன்சேன்‌. 


12௪ | குறுந்தொகை “வசனம்‌ 


512. ்‌ 
இரவுக்குறி வந்து நீங்குகின்‌ற தலைமகன்‌ தன்‌ கெஞ்‌ 


இற்குக்‌ கூறுகிறது. | 
நந்தலைவி இருவகை யொழுக்கத்தை அறிந்த கள்ளத்‌ 
தன்மையையுடையாள்‌. எங்ஙனமெனில்‌ செறிந்த இருளை 
யுடைய ' இரவில்‌ மாறுபர்ட்டைக்‌ கொண்ட வலிமையை 
யுடைய சிவந்த வேலைக்‌ கொண்ட மலையனது முள்ளூர்‌ 
நறுமணத்தைப்‌ போன்ற ௩றுமணம்‌ வீசும்படிவந்து ௩ம்‌ 
மோடு பொருந்தியவளாயினாள்‌. ' விடியற்காலத்தில்‌ கான்‌ 
தனது கூந்தலி லணிந்த பலவிதமான. மலர்களை உதிர்த்து 
விட்டுச்‌, சார்தையிட்டுக்‌ கோதிய நல்ல: கூந்தலில்‌ எண்ணெ 
யைத்‌ தடவீப்‌ பொருந்தாத முகத்தையுடையவளாகத்‌ கன்‌ 
சுற்றத்தாரோடு ஒத்தவளாயினாள்‌. : ந்த்‌ 
I ்‌ கபிலர்‌. 
515. ன 
[இரவுக்கு, நிவந்த தலைவன்‌ சிறைப்புறமாக இருப்பத 
தோழி இயற்பழித்த விடத்துத்‌ தலைவி கூறியது.]  ... 
“ பெருங்கடற்கரைக்‌ கண்ணுள்ள சிறு வெண்காக்கை: 
யானது, வெள்ளமாகய நீரையுடைய கரிய கழியிடத்து 
மீனா இரையைத்தேடி யுண்டு, பூமணம்‌.வீசுஞ்‌ சோலை 
யிடத்துத்‌. தங்கும்‌ துறையையுடைய தலைவனோடு ஈம்மைக்‌ 
_ கட்டினேம்‌. கட்டப்பட்ட ஈட்பு ஈன்றாகப்‌ பொருந்தியது, 
அது பிறராற்‌ பிரித்தற்கரியதாகி யமைந்தது. 


CE TAEITI TEENS 


ட்‌ 1. 
்‌... [ீரிவிடை வேறுபட்ட கிழத்தி வற்புறுத்தும்‌ தோழிக்‌ 
குப்‌ பருவங்காட்டி அழிந்து கூறியது.] தலத்‌ 
தோழி !/: துன்பத்தைச்‌ செய்யும்‌. -இடங்களையுடைய 
.பாலைநிலத்தைக்‌ கடந்து சென்றவர்‌ நெடுக்கு: .முயர்ந்த 


 ஆகாயத்தின்௧ண்‌ நீர்‌ மிக்க நிறைந்த: கருப்பத்தையுடைய 


குறுந்தொகை வசனம்‌ 


127. 


குளிர்ந்த முழக்கம்‌ பொருந்திய மேகம்‌ ஒள்ளிய மின்னலின்‌ 
ஒளிவிட்டு விளங்க . மழைபெய்திருண்ட தனிமையைக்‌ 
கொண்ட மாலைக்காலத்திலும்‌, வளருகற மின்னுதல்‌ மிக்க 
இளையமுலைகள்‌ அழுந்தும்படி தழுவுதற்குவாரார்‌. 
பெருஞ்சாத்தன்‌. 


வங்க 


[வரைவிடை யாற்றுவாயோ என்ற 


தோழிக்குத்‌ தலைவி கூறியது.] 


தோழி! உதிக்கின்‌ ற சந்திரன்‌ கடலினிடத்தே காணப்‌ 
பட்டாற்‌ போல .ஒழுகுகிற வெள்ளிய அருவியையுடைய 


உயர்ந்த . மலைநாடன்‌ சூரியனைப்‌ போன்றவன்‌. எனது 
-பெரிய மூங்கிலைப்போன்ற தோள்கள்‌ நெருஞ்சிப்‌ பூக்களைப்‌ 


போன்றன. 


'மதுரைவேளாதத்தன்‌, 
516. 


பப மாது வேறுபடுன்றா வென்ற தோழிக்குத்‌ 
தலைவி கூறியது.]. 


தோழி ! கெடாமல்‌. வலியையுடைய கடலால்‌ , அலைக்‌ 
கப்பட்ட மணல்‌ விராவிய அடைகரையினிடத்து, விளை 
யாட்டுப்‌ பெண்கள்‌ ஒரு. தன்மையாக அலைக்கப்‌ பொருந்திய 
ஈண்டினது வருத்தம்‌ மிக்க விரைந்த :செலவை, ஓங்கி வரு 
கின்ற அலையானது தடுக்குக்‌ துறையையுடைய. தலைவன்‌ 
சொல்வேறு பாடுடையனவாயின. அழகிய வளை நெகிழ்ந்து 
போகவும்‌, வருத்தத்தினை . உடலின்‌ . கண்ணே "நிலைக்கச்‌ 
செய்யவும்‌ துன்பம்‌ மிக்க எனது வருத்தத்தைத்‌ தாய்‌ 
அறிவாளாயின்‌ யான்‌ இனிமேலும்‌ உயிரோடிருப்பேனோ ? 
தும்பிசேர்‌ரேன்‌. 
317 


ன்‌ [பீரீவுக்காலத்தில்‌ தலைவியைத்‌ தோழி, தலைவன்‌ 
குறித்துச்‌ சென்றபடி வருவானென்று வற்புறுத்திக்‌ கூறி 


யது] 


128 குறுந்தொகை வசனம்‌ 


விரும்புற மடப்பத்தையுடைய மரையானினது 
கருமையையும்‌ ஈரையையுமுடைய நல்ல ஆண்‌, உருசியான 
புளிப்பையுடைய நெல்லிக்காயைத்‌ தின்று, பக்கத்திலுள்ள : 
தாய தேன்‌ பொருந்திய அழகிய மலர்கள்‌ கெடும்படி வெய்‌ 
பந்‌. தங்யெ மூச்சை விட்டு, வானளாவ உயர்ந்த மலையி 
னிடத்துள்ள பசிய சுனைநீரைச்‌ குடிக்கும்‌ நாட்டையுடைய 
தலைவன்‌ ; மிகுதியாக வடதிசையினின்றும்‌ வரும்‌ வாடைக்‌ 
காற்றுக்கு அழிந்த மேகந்‌ தெற்கு நோக்கிச்‌ செல்லும்‌ 
குளிர்ந்த பனிக்காலத்தில்‌ நம்மை விட்டுப்‌ பீரிந்திருப்பனோ ௪ 
(இருக்கமாட்டான்‌) ந்த்‌ 2 
மதுரைக்கண்டரத்தன்‌. 


518 
[தலைவன்‌ கேட்கக்கூடிய சமீபத்திலிருக்கத்‌ 


தோழிக்‌ 
குத்‌. தலைவி கூறியது.] 
எறிகின்ற சுறாமீன்கள்‌ மிகுந்து விளங்குகிற கடல்‌ 
பரப்பினிடத்துள்ள ஈல்ல ஞாழல்‌ மலரோடு புன்னைப்‌ 
பூவுங்‌ கலந்து. வெறியாட்ட யருகின்ற களத்தைப்‌ போற்‌ 
காணப்படும்‌ 'துறையையுடைய தலைவன்‌ என்னை மணத்‌ 
தலை மனத்திற்‌ கருதானாயினும்‌ அல்லது கருதினும்‌, மற்ற 
வர்‌ வரைவொன்‌ று.நேருமென்பதை யெண்ணாத அவனுக்கு 
நான்‌.” கூறுவேனோ ? இளைத்த இந்த" மூங்கிலை யொத்த. 
அழகிய மெல்லிய தோள்களைச்‌ . சேர்ந்த வந்நாளில்‌ நம்‌: 
மிடத்துத்‌ தவறுதலைச்‌ செய்யமாட்டே னென்று சபதத்‌: 
தைச்‌ செய்த கள்வனும்‌, ௮ச்சபதத்தை நிறைவேற்றக்‌. 
கடமையுள்ளவனும்‌ கமக்கோர்‌ தெப்பம்‌ போன்‌ றிருப்பவ 
னும்‌ .அத்தலைவனே யாவான்‌. ்‌ 
திக்‌ 539 ்‌ னர்‌ 
[பருவ வரவின்கண்‌ வேறுபட்ட. தலைவியை நோக்கிச்‌ 
“தோழி, நீ ஆற்றல்‌ வேண்டுமென்‌ ற்‌. காலையில்‌. சான்‌ எங்க 
"னம்‌ ஆற்றுவேனென்‌ று தலைவி கூறியது] - 


குறுந்தொகை வசனம்‌ 189 
தோழி! மானின்‌ ஏறுகள்‌, 
அறியாமையையுடைய 


பெண்‌ மான்களைத்‌ தழுவி மயக்கம்‌ 


மிகுந்து காட்டினிடத்‌ 
துப்‌ பொருந்திய .புல்லில்‌ மறைந்‌ 
தொடுங்கவும்‌; கையை 
யுடைய நல்ல ஆண்யானைகள்‌ பீடிகளோடு 
பொருந்தி, 
மேகத்தைத்‌ தரித்த இடத்தையுடைய 
மலையிடத்தை யடை 
யும்படியும்‌ மாரிக்‌ காலத்துப்‌ பெரிய மழை 
மாலைக்‌ காலத்‌ 
இலே வந்தது. பொன்னை 
யொத்து விளங்கும்‌ எனது சரீரத்‌ 
தின்‌ நல்ல அழகைச்‌ சிதைத்த தலைவர்‌ இன்னும்‌ 
வாராரா 
னார்‌... ஈமதினிய உயிர்நிலை என்னாகும்‌ 2 
தாயங்கண்ணன்‌. 
320 sl 
 [அலரஞ்சி யாற்றாளாய தலைவி, தலைவன்‌ 
கேட்கத்‌ 
திக்க ௮ண்மையிலிருக்கும்போது தோழிக்குக்‌ 
கூறியது. 


பெரிய கடலினிடத்தே வலைஞர்‌ பிடித்த மீனின்‌. 
வற்றல்‌, அரியழியினிடத்தே அவர்‌ பிடித்த இரு மீனின்‌ 
காய்ந்த வற்றலோடு, கிலா நிறத்தைப்‌ போன்ற வெள்ளிய 
மணல்‌, புலால்‌ நாறும்படி மணல்மேடுதோறும்‌ 
ஒருங்கே 
பரவுகின்ற. துறையையுடைய . தலைவனோடு; 
ஒரு நாளே ள்‌ 
னும்‌ மகிழ்ந்து. விளையாடிய பாவமில்லேம்‌. 
அங்ஙனமாக 
. வும்‌ போதரும்பு மலர்ந்த அழகிய 
பூங்கொத்துகள்‌ பொரும்‌ 
_ திய வண்டுகளொலிக்கின்‌ ற களைகள்‌ பொருந்திய புன்னை 
மரங்களையுடைய. இவ்வூரார்‌ ; ; தங்கொடுமையாய்‌ வீணே 
பழியோழிகள்‌்‌ கூறுவர்‌. 


தும்பிசேர்பேன்‌. 


“5821 
[அயலார்‌ வ்ரைய்வ்றின்‌ கான்‌ அறத்தொடு நிற்பேன்‌ 
என்று தலைவிக்குத்‌ தோழி கூறியது.] 


-.. ப எனது தாயைப்‌ போன்‌ றவளே ! இளமை பொருந்திய 
பெண்ணே ! நினது மார்பைத்‌ தழுவும்‌ இனிய தலைவன்‌, 
'மலயிற்றேன்‌ திய செஞ்‌ சந்தனத்தையும்‌ முத்துமாலையை 


3750 குறுந்தொகை. வசனம்‌ 


யும்‌ அணிந்த மார்பையுடையவனாகியும்‌, சுனையில்‌ மலர்ந்த 
வண்டுகள்‌ பொருந்திய குவளைமாலையுடையவனாகியும்‌ ஈம்‌ 
வீட்டிற்கு ஈடு இரவில்‌ வந்து மீள்வான்‌. 
அச்சமயத்திற்‌ 
பொதுவீடத்திலுள்ள மரையாவானது நீங்க அதன்‌ 
அணைக்கொன்று சிவந்த கண்ணையுடைய பெரிய புலி 
முழங்கும்‌. ஆகையால்‌ களவொழுக்கத்தை மறைக்குங்‌ 
காலம்‌ இதுவல்ல. ' கமது இரகசியத்தை வெளியிடுவேன்‌. 
இதனை நீ விரும்புவாயாக. 
்‌ ஐ... 
[தலைமகன்‌ வரவுணர்ந்து தோழிக்குத்‌ தலைவி இயற்‌ 
படமொழிந்த.து.] ப்‌ , 
தோழி ! அமர்த்த கண்களையுடைய காட்டுப்‌. பசுவி 
னது அழூய கன்று, வேடுவர்‌ எழுப்புவதனால்‌ அஞ்சித்‌ : 
தன்‌ கூட்டத்தினின்றும்‌ பிரிந்து காட்டினிட த்துப்‌ பொரும்‌ 
இய சிறிய ஊரிலே யகப்பட்டு இளையோர்‌ பாதுகாக்கப்‌ 
பொருந்தி அவ்விடத்தை நயம்து மனையுறை வாழ்க்கையில்‌ 
வன்மை பெற்றதைப்‌ போலக்‌, கலந்து பழகுதலைக்‌ காட்டி 


லும்‌ 'இனியவுமுளவோ ? ஆதலின்‌ நாமும்‌ மூடிந்தபடி. 
நடந்து வகா தக்‌ செல்வோம்‌, 
ஐயூர்‌ முடவன்‌. 


328. ல்‌ 
[வினைமுடித்த தலைவன்‌ பாகனை . நோக்கிக்‌ கூ தியது] ்‌ 
- பாட்டுப்‌ பாடுவோர்‌ . படுமலைம்‌. பாலை என்‌ னும்‌ 
பண்ணை வாசித்த இசையினது, வானத்தெழும்‌ நல்ல்‌ உச்ச. ' 
ஒலியை: ஒப்ப ஒலியுண்டாக, மழை பெய்த புலத்தின்கண்‌ ்‌ 
பூத்த முல்லையின து பசிய முகையினது மணம்‌. வீசும்‌ நல்ல 
ல ததலையுடைய்‌,. தலைவியினது இரண்டு: 'தோள்களிலே. ்‌ 
! தூங்கக்‌. கழிகின்ற நாட்கள்தான்‌ இவ்வுலகத்தில்‌. வாழும்‌ 
வ்‌ ந்த்‌ ம்சுனெல்லா ம்‌” என்ன பயக க 


குறுந்தொகை வசனம்‌ 


181 


யுடையன 2 அவை பயனற்ற நாட்களாகும்‌. 
(ஆதலின்‌ விரைவில்‌ தேரைச்‌ செலுத்துவாயாக.) 
. பதடிவைகலாரா. 


324 
[8 இரவில்‌ வருதல்‌ ஈல்லதல்லவென்று தோழி தலை 
வனுக்குச்‌ சொல்லியது. | 


தலைவனே ! நீ மிகுந்த பிரியமுடைமையின்‌, 
வளைந்த 
காலையுடைய. முதலையினது கொலைத்‌ தொழிலில்‌ 
வல்ல 
ஆண்‌, வழியில்‌ பிறர்‌ செல்வதைத்‌ தடுக்கும்‌ 
கானலை 
_ யுடைய பெரிய கடற்றுறைக்கண்‌ 
கூட்டமாய்‌ மிகுந்துள்ள 
மீன்களைக்‌ கொண்ட 
பெரிய உப்பங்கழியை நீந்திக்‌ கடந்து 
வருகின்றாய்‌. தலைவி தன்‌ அறியாமையால்‌ 
வருந்துவான்‌. 
கான்‌. என்‌ .கெஞ்சத்துள்ளே. - இரட்டைப்‌ 
பிள்ளைகள்‌ க 
கஞ்சுண்டால்‌ இருவர்‌ பொருட்டும்‌ ஒரு. தாய்‌. வருந்து 
வதைப்போல்‌. கீ ணத கவ்வு 


௬ 


கவைமகன்‌. 585 


[பிரிவிடையாற்றாுளெனக்‌ கவன்‌ ற தோழிக்குத்‌ 
கல்வி 
கூறியது.] 

"தோழி! செல்கிறேம்‌ செல்கிறேம்‌ என்று தலைவர்‌ 
பன்முறை. பகர்க்தமையின்‌, முன்‌ பலமுறை கூறிய பொய்ச்‌ 
செலவாக நினைத்து என்‌.பக்கத்தில்‌ நின்றும்‌ நிலை பெற்று: 

''நீங்கப்போகவென்றேன்‌.. ஐயோ! ஈமக்குப்‌ பற்றுச்‌ 
கோடாக.வுள்ள. தலைவன்‌ இப்பொழுது எவ்விடத்திலிருக்‌ 
கின்றானோ? எனது முலைகளின்‌ : நடுவிட.ம்‌ அவன்‌. பிரிவால்‌ 
வருந்திய. கண்ணீரால்‌ நிறைந்து -கரிய்‌' கால்களையுடைய 
வெள்ளிய காரை உணு பெரிய குளம்‌ பேரல்‌ 


வீற்று 2 
பத அல்லிக்‌ இ இரக தவமும்‌ நன்னாகையார்‌... 


192 அறுங்தொகை வசனம்‌ 


526 

[தலைவன்‌ சிறிது நேரம்‌ பிரியினும்‌ 
எனக்குப்‌ பெரிய துன்பம்‌ உண்டாகிறது என்று 
தலைவி கூறியது.] 

தோழி ! பிணைத்த மாலையை யணிந்த 
மூங்கிலைப்‌ போலப்‌ பெருத்த 
தோளினையுடையவராகிய ௧ ட லில்‌: நீராடும்‌ 
பெண்கள்‌ ; கானலிலே செய்த மணற்‌ இற்றிலி 


னிடத்துத்‌ தலைவனோடு எனக்குண்டாகய கேண்மை, 
அத்தலைவன்‌ . ஒருகாள்‌ பிரிந்தாலும்‌ பலநாள்‌ தொடரும்‌ 
அன்பத்தையுடையதாக விருக்கன்‌ றது... 
327 
[தலைவி தலைவன்‌ கொடுமையை அவன்‌ கேட்ப அற்றை 
நோக்கிக்‌ கூறியது.] 


- “இமையையுடைய ஆறே | நாம்‌ செல்லும்‌ 

வீட்டினிடத்‌ 

துள்ள அறியாமையையுடைய :. தலைவி 
இத்னைப்போன்‌ ற. 

: மென்மையையுஞ்‌ சாயலையுமுடையாள்‌. இரங்கத்தக்காள்‌ 

என்று எண்ணாது, மலைப்பக்கம்‌ அழகழியும்படி. ஆண்டு: 

வளர்ந்த வாழைமரத்தைப்‌ பெயர்த்துக்‌ 
கொண்டு வந்தாய்‌, 

ஆகையால்‌ கருணை செய்தால்‌ :வாழ்கின்‌ற. வறிஞர்பால்‌ ; 

'நன்மையில்லா தவர்களா தல்‌ : நன்றென வுணர்ந்த. மலை- 

ஈாட்டையுடைய தலைவனைக்‌ காட்டிலும்‌ நின்‌ நிலை 
வும்‌. ல்‌ 


கொடியது: யா 
தன்ர 
528. 

nd [வரைவிடையப்‌ .. பிரிவுக்காலத்தில்‌ ஊரலரை யஞ்ச ற்‌ 
கவென்று தோழி கூறியது] 
சிறிய  பூவையுடைய ஞாழல்‌ மத்தின்‌: வேரிற்றோண்‌. ப்‌ 
டியவளையினிடத்துள்ள... ஈண்டினது சிறுவீடழியும்படி, 
அலைகள்‌ குறுந்தடியாலடிக்கப்பெறுகிற . முரசைப்‌ போல: 
மோதி முழங்குங்‌ கட.ற்கரையையுடைய தலைவன்‌ அன்பு 


குறுந்தொகை. வசனம்‌ 
188 
செய்த நாள்‌ மிகச்‌ சிலவே. .பழியோ 
விற்படையைக்‌ கொண்ட சேனையையுடைய 


விச்சியர்களது தலைவன்‌ ; 

வேந்தரொடு போர்‌ செய்த காலத்தில்‌ பாணரது 
I புலிப்‌ 

யார்வையை யொத்த கிலையினாற்‌ காணப்பட்ட 

ஆரவாரம்‌ மிக்க குறும்பூரினிடத்துள்ளார்‌ செய்த 

முழக்கத்தினும்‌ பெரிதாயிற்று. 


பரணா. 
529 


[பிரிவிடை மெலிந்த தலைவி,. தன்னையாற்றுந்‌ 
தோழிக்கு. ஆற்றுவலென்பதுபடச்‌ சாற்றியது.] 

காட்டிலே வளர்ந்த இருப்பை .மரத்தினது 

வேனிற்‌ காலத்து . வெள்ளிய மலர்கள்‌, காற்றால்‌ 


மோ;தப்படுகிற: 

்‌ உயர்ந்த கிளையினிடத்து நின்றும்‌ 
உதிர்க்கப்படுதலினால்‌ 

காம்பினின்றுங்‌ கழன்று. யானைகள்‌ செல்லும்‌ 
சிறுவழி 


மறையும்படி. பரக்கின்றதும்‌, விளங்கிய மலைகளை யுடைய 
துங்‌ ' கடத்தற்கரியதுமாய்‌ அரிய பாலை நிலத்தைத்‌ தாண்‌ 
டீச்‌ சென்ற தலைவரை நினைந்து, பொருந்திய 
இருளை யுடைய . கள்ளிரவில்‌ . தரங்குவதரிதாகித்‌, 
தெளிந்த நீரி I 

னிடத்துள்ள அழகிய 

பூவை 'யொக்கும்படி. விளங்குவதும்‌, நன்கு .. மலர்ந்த 
குளிர்ச்சியையுடை.யதுமாய ' கண்ணிற்கு 

நீர்த்துளிகள்‌ எளிதிலே உண்டாவன. ல 
வத்‌ திபத அ ப்‌ ்‌ ஓதலாந்தையார்‌. 


3530 


[பிரிவிடை .ே வறுப்ட்ட “தலைவி தோழிக்குச்‌ 
தி த 1} 
சொல்லி 


யது.] ந 
தோழி ! ஈல்ல தன்வமையையுல்ட்ப வண்ணாத்தி கஞ்சி 
யிலே. தோய்த்தெடுத்து முதன்முறை . துவைத்தலைத்‌ 
அவைத்துவீட்டுக்‌, குளிர்ந்தநீரிலே போட்ட நீரிற்‌ 
பிரியாத பருத்த ஆடையின்‌ முறுக்கை. யொக்கும்‌ 

பெரிய இலையை 
யுடைய. பகன்றையின்‌ 'கட்டவிழ்ந்த வெள்ளிய .. மலர்‌, 
இனிய கடிய கள்ளைப்போல 'ஈல்ல. ..வாசனையில்லாமல 


184 குறுந்தொகை வசனம்‌ 


நாறுகன்ற துன்பை யளிக்கும்‌ அந்திப்‌ 
பொழுதும்‌, தணி 
மையும்‌ அத்தலைவர்‌ சென்ற நாட்டிலே :யில்லையோ 
2 
கழார்க்‌சரனெயிற்றியன்‌: 551 
[செலவுக்‌ குறிப்பறிந்து வேறுபட்ட 
தலைவிக்குத்‌ தோழி சொல்லியது. ] 
தோழி ! நல்ல வடுவையும்‌ பசிய அடியையுமுடைய 
மாமரத்தினது : அழயெ தளிரைப்போன்ற கல்ல மாமை 
நிறம்‌, பசலையையடைய நம்மைப்‌ பார்க்கினும்‌ சிறந்ததா 


கத்‌ தலைவர்க்குத்‌ தோற்றுகிற . அரும்பொருளைத்‌. 


தேடு | 
வதற்கு, நெடிய மூங்கிலுலர்ந்த நீரற்ற கடிய 


இடத்தில்‌ ; | 
, வழியிற்போகும்‌ பிரயாணிகள்‌ தொல்யும்படி. 
எதிராக I 

நின்று வளைந்த வில்லையுடைய வேடுவர்‌ 
கொள்ளையடிக்‌ 


கும்‌ இடத்தையுடையதும்‌, தறுகண்மையையுடைய யானை 
கள்‌ பொருந்தியதுமாயெ காட்டைக்‌ கடந்து செல்லு 
ப்‌ வ்‌ ன்‌ ப 


வாடிச்ப்‌ பிரபந்தன்‌. 
ட ௧52 
பன்னல வந்தொழுகுங்‌ காலத்தில்‌ ஒரு காள்‌ 
வல்‌ கிறைப்பு றத்தில்‌ சதி தலைவிக்குத்‌ தோழி 
கூறியது. ] 


- தோழி! வாசம்‌ வீசம்‌ மூச்சையுடைய மடப்பிடியைத்‌. 
தழுவிப்‌, பெரிய. கையையுடைய யானை குன்றத்திடத்‌. 
துள்ள சிற்றூரின்கண்‌ . இறங்கிச்‌ செல்லும்‌ மன்றங்கள்‌ 


' பொருந்திய மலையையுடைய தலைவனுக்கு ; வாடை வந்த.. 
சிலவாகிய . பெய்தலையுடைய காளின்‌.'..கடையாமத்தில்‌, 
வருத்தத்திலே நீந்தும்‌: நின்னுடைய பொறுத்தற்கரிய 
துன்பம்‌ நீங்கும்‌ வண்ணம்‌. .நீ.. விரும்பின்‌... அற்றத்தக்கன 
வற்றைக்‌ கூறினால்‌ என்ன £ 

துரை மருதங்கிழார்‌ மகன்‌: 'இளம்போத்தன்‌. 


குறுந்தொகை வசனம்‌... நீதிகி 
555 


த்க்‌ சனல்‌ தலைவிக்குத்‌ 

தோழி 

கூறியது. | 

தோழி! குறும்படையாதிய அம்பையும்‌ வ 
காந்த. 
ப. வில்லையுமுடைய வேடனது புனத்தை 
யுண்டதனாழ்‌ 
- கடியப்பெற்ற பசிய கண்களையுடைய 
யானை, ல்ல தழை: 

யுடையை யணிந்த மகளிர்‌ ஓட்டுகின்ற 


கிளிகளோடு குறிய 


பொற்றைக்‌ கல்லினிடத்துச்‌ :செல்ல மேலே 
பார்க்குங்‌ 

குன்றத்தையடைய தலைவன்‌, வினை 
நிறைவேறாமற்‌ குறை 

ட யூக நிற்றலினால்‌ உண்டாயெ வருத்தம்‌ 
நீங்கும்படி, 

நம்முடைய இரகசியத்தை -வெளிப்படுத்தினால்‌ 
என்ன 


குற்‌ த்‌ ? (கான்‌ அறத்தொடு நிற்பேன்‌.) 
உழும்‌ தினைப்புலவன்‌... 
தத்‌, ட. கக்க 
[வரைவிடை வைத்துப்பிரியின்‌ £ீ 
ஆற்றுவாயோ ₹ 
என்று கேட்ட தோழியை நோக்கித்‌ தலைவி கூறியது.] 


தோழி! சிறிய வெண்மையையுடைய 
காக்கையின து: 
'. செவ்விய வாயையுடைய. பெரியதோடு, 
வீசுகின்ற அலை 


கஸின்‌ நீர்த்துளிகள்‌ தம்‌ ஈரமாகய புறத்தை ஈனைப்ப, .௮க்‌. 
குளிரை வெறுத்துத்‌. தங்குதற்திடமாகய பல பூக்கள்‌ 
பொருந்திய, சோலையையுடைய விரிந்த நீர்‌. வாய்ந்த கடற்‌ 


கரையையுடைய தலைவன்‌ பிரிந்தால்‌, ஈாமிழக்கும்‌ பொருள்‌ 
மது இனிய உயிரை யல்லாமல்‌ வேறொன்றுமில்லை, .. 


்‌ இளம்பூதனார்‌. 


- [இற்செ றிக்கப்படுதலை.. ஸ்கல்‌ ல்ல அவவ 
தற்சரியன்‌ என்று திய: 1 


186 குறுந்தொகை வசனம்‌ 
நீண்ட அம்பையும்‌, வலியவில்லையும உடைய 
வேட்டு 


வருடைய தங்கையாக பெரிய தோளையுடைய 
தலைவி 


| - இருக்கின்ற ஊர்‌, நிரைத்த வளையையுடை.ய முன்கையை 

யும்‌ நேரான . ஆபரணங்களையுமுடைய பெண்கள்‌, 

கரிய மலையிலுள்ள அகன்ற 
பாறையினிடத்தில்‌ செந்‌ 

இனையைப்‌ பரப்பிச்‌ சுனையின்கண்‌ பாய்கின்ற 
சோர்வை 

டைய ௪ மய த்‌ லை த. ப்‌ பார்த்து, 
மரக்களையினின்றும்‌ 

இறங்கிப்‌ பசிய கண்ணையுடைய பெண்‌ 
குரங்குகள்‌, அத்‌ 


இணையைக்‌ குட்டிகளோடு கவரும்‌ 
மலையினிடத்தே 
பொருந்தியது. 
இருந்தையூர்க்‌ கொற்றன்‌ புலவன்‌. 
226 


[தலைவன்‌ இரவுக்குறியை விரும்பத்‌ தோழி 
அதனை 
மறுத்து வரைவு கடாயது.]  : 
- தேன்‌ பரவுஏன்ற 
துறையை உடைய தலைவனே / பகை 
வருக்கு மகிழ்ச்சி உண்டாகவும்‌ எமக்குத்‌ 
துன்பம்‌ உண்டா 


கவும்‌ அறிவுடை யோர்‌ இங்கே . வருவரோ 7? நீ பிரிந்த. 
தலைவி சிறிய காவையுடைய ஒளி பொருந்திய மணிகள்‌ 
'விளரிப்‌ பண்ணைப்‌ போலச்‌ சப்திக்க, விரைந்து 
செல்லும்‌ 
குதிரை பூட்டிய உயர்ந்த தேரினது சக்கரம்‌ 
மேலே ஏறிச்‌ 
சென்றமையால்‌, ஈலிவை அடைந்த கரிய கழியினிடத்துள்ள 
நெய்தற்‌ பூவைப்போல வருத்தத்தை அடைந்தாள்‌ ; அவள்‌ 
இரங்கத்தக்காள்‌.. .... - 
பல்‌ ப கில்‌ குன்றியன்‌. 
ன்‌ 557 

[இரந்து பின்னின்‌ற தலைவனை சோக்கித்தோழி தலைவி 


யின்‌ இளமைத்‌: தன்மையைக்‌ கூறியபொழுது, . தலைவன்‌ 
அவளது பருவத்தைக்‌ கூறி வற்புறுத்தியது. ] க 


குறுந்தொகை வசனம்‌ .  . 387 
முலைகள்‌ 'அரும்பின. தலையிற்‌ இளைத்த 
மிருதுவான மயிர்க்‌ கொத்துக்கள்‌ ழே வீழ்ந்தன. 
நெருங்கிய. வரிசை .யான வெள்ளிய பல்லும்‌ முதன்‌ 
முறை விழுந்து முழுவதும்‌ முளைத்து நிரம்பி 
விட்டன. தேமலுஞ்‌ சில காணப்படு கின்றன. 


என்னை .வருத்துவதற்கு அவள்‌ அறிவாள்‌ 

அவளிதனை அறிந்திலள்‌, 

மிகப்பெரிய செல்வத்தை உடை. யாரது . ஒப்பற்ற 

மடப்பத்தை உடைய தலைவியானவள்‌. எந்தத்‌ 

தன்மையை உடையவளாவளோ 2 
பொதுக்கயத்துக்கீரந்தை. 


38 
 [பிரிவிடைத்‌ தோழி வற்புறுத்தியது] 
மூங்கலைப்போன்‌ தோள்களையும்‌ 
விளங்யெ வீட்‌ 
மூன்‌ கண்ணே அடங்கிய கற்பையும்‌ உடைய 
நல்ல நிறம்‌ 
பொருந்திய தலைவி ! பெரிய வெற்றியை உடைய 
தலைவனது 
தேர்‌ ; துன்பம்‌ நீங்கும்‌ வண்ணம்‌ முறுக்னெ கொம்பை 
யுடைய இரலையாகய நல்ல தலைமையையுடைய ஆண்மான்‌, 
மென்மையையும்‌. மடப்பத்தையும்‌ உடைய பெண்‌ மானோடு 
தாம்‌ தங்குதற்குரிய கிழலினிடத்திலே: தங்கிப்‌, பூக்கள்‌ 
நெருங்க அகன்‌ ற பிணக்கத்தை உடைய புதரினிடத்திலே 
தூங்கப்‌, பொழுது போனபிறகு செழிய பயற்றம்‌ பயிரைக்‌ 
கடித்துத்‌ தன்னும்‌ துன்பத்தைத்‌ தரும்‌ மாலைக்காலத்‌ 
இனையும்‌, பின்‌ பனிக்கடை நாளையும்‌ குளிர்ந்த பனியையும்‌ 


உடைய அச்சிரக்‌ காலத்திலே வந்தது. 
பெருங்குள்‌ நர்க்‌ கோர்‌. 


539 


[வரைவிடை. வேறுபட்ட கிழத்தியைத்‌ 
தோழி “கனு வுக்‌ காலத்தில்‌ ' அவ்வொழுக்கம்‌ 
உனக்கு. - இனிமையாக 
இருந்தது. இப்பொழுது: வருந்துதல்‌. என்ன 
ச” என்று 
சொல்லி இடித்துரைத்தது.]. 


188 ... குறுந்தொகை வசனம்‌ 


தோழி/ வாசனையை உடைய அகிலினது 
விளங்கிச்‌ செறிந்த புனத்தின்கண்‌ எழுந்த நல்ல. 
புகையானது; நீர்த்‌ துளிகளற்ற வெள்ளிய 
மேகத்தைப்‌: போலச்‌ சென்று மலைச்‌ சாரலில்‌ 
உள்ள குறவர்களுடைய ஊரில்‌ இறங்கும்‌ காட்‌ 
டையுடைடய தலைவன்‌, பலவித மலர்கள்‌ கலந்த 
மாலையை அணிந்த நினது நல்ல மார்பைச்‌ சேருதல்‌, 
கரிய இதழை உடைய. குவளை மலரைப்போன்ற 


மையுண்ட கண்கள்‌ அழும்படி. பசலை. 
உண்டாவதற்கு ; முன்பு: மிக இனிமையாக இருந்தது. 
பேயார்‌. 
540 ப 
| [இரவுக்குறி உணர்த்திய தோழிக்குத்‌ தலைவி மறுத்‌: 
தோழி! அவர்‌ இருந்த எனது மனம்‌, 
காமமானது 
மிகுந்ததாயின்‌ தலைவரை நினைத்துச்‌ சென்றும்‌, காம்‌ 
அவர்க்காகப்‌ புலம்பினோமாயின்‌ கம்முடன்‌ இருப்பதாக 
யும்‌, ஒருபாற்‌ படாதாகிக்‌ கஉற்கரைப்‌ பரப்பிலே நின்ற. 
பூவையுடைய தாழை, கழிபெயர்கின்‌ ற இடத்தில்‌ தளர்ந்து 
வெள்ளம்‌ பெயரும்பொழுது தானும்‌ பெயர்ந்தது 
போலத்‌. 
தானும்‌ வருந்துதலைச்‌ செய்யும்‌. .. 


தக 
அம்மூவன்‌. 


- [பருவ வரவின்கண்‌ வேறுபடுமெனக்‌ கவன்‌ ற தோழி 
குத்‌ தலைவி யுரைத்தது.] ப்‌ 


தோழி! பல பூக்கள்தோன்‌ றிய பசுமையான அரும்பு 
கனை உடைய. குராமரம்‌ . நெற்‌ பொரியைப்‌ போன்ற. 
“பூக்களை உடைய புன்கமரத்தோடு சோலையின்கண்‌ அழ: 
கைச்‌ செய்து, களைகண்‌ ணுக்கினிதாகிய இந்தக்‌: காலத்தி 
லுக்‌. தலைவர்‌ நம்மை விரும்பிப்‌ பாதுகாவா ராயினும்‌; பெரி 
யோர்கள்‌:. கெஞ்சத்திலே நினைத்த மேற்கோள்‌. செலுத்தப்‌ 
படுவது அன்று என்று எண்ணர்‌,. மன்னர்‌. வலிக்காத என்‌ 


குறுந்தொகை வசனம்‌ 182 
நெஞ்சம்‌ பின்னர்‌ வலித்தமையால்‌ எனது 
தறுகண்மை பொருந்திய 
உயிரோடு வாழுவேன்‌. 

மிளைகிழான்‌ ஈல்வேட்டன்‌. 
552 


...: [தலைவி இற்செறிக்கப்பட்டதை அறிந்த தலைவன்‌ 
பின்‌ 
“னும்‌ களவொழுக்கத்தை விரும்பத்‌ தோழி 
நெருக்கிச்‌: 

"சொல்லி .வரைவு கடாயது. 


்‌..ஆண்‌. குரங்கு தன்‌ கையாற்‌ றோண்டிய 
வாசனை வீசு 
கின்ற சுளைகளையுடைய பெரிய 
பலாப்பழத்தைப்‌, பாது 
காத்தலை. மறந்த. வேடன்‌ பின்னர்‌ மணத்தை 
உடைய 
“மரங்கள்‌ தோறும்‌ குரங்குகள்‌ 
அகப்படுதற்குரிய வலை 
களைக்‌. கட்டிவைக்கும்‌ .மலையையுடைய 
நாடனே. / பசிய 
சுனையினிடத்தில்‌. மலர்ந்த குவளை மலர்களை 
இடையிலே 
சேர்த்துக்‌. கட்டிய, குளிர்ந்த தழையாடையை அணிந்த 
தலைவி, இங்கே வருத்தத்தை: அடைய உன்னை விரும்பிய 
வர்களது துன்பத்தைப்‌ போக்கும்‌ 
நல்வினைப்‌ பயனை: எய்‌ 
தாத பண்பினை யுடையாயெனின்‌ அவ்வீயல்பு 
நினக்குத்‌ 
தகுமோ ? 
தப பட்டினத்துக்‌ கந்தர த்தனார்‌ 
343 
கழி தலைவியை உடன்‌ பொக்கு ஈயப்பக்‌ கூறியது. ] 
தோழி ! மிகுந்த. வலியையுடைய்‌ பெரிய .புலியினது: 


பிளந்த வாயைப்‌ பெற்ற ஆணான து, - ஈனைந்த கன்னத்தை 
யுக்‌ தலைமையையுமுடைய யானையின்‌. அழகிய முகத்தின்‌ 
-கண்ணே பாய்ந்ததாகு அந்த.யானையின்‌ வெள்ளிய கொம்‌ 
பைத்‌ தனது இரத்தத்தால்‌. சிவந்த நிறத்தைக்‌ கொள்ளச்‌ 
செய்து, பிளப்பையுடைய கன்முழையின்கண்‌  மேல்கா,ற்று: 
்‌... வீழச்செய்த கரிய . அடியையுடைய.. வேங்கை - மரத்தின்‌ 
“வாடிய :பூவையுடைய கனையைப்போல, இறந்து கடக்கும்‌. 


140 குறுக்தொகை வசனம்‌ 
உயர்ந்த. மலை நாட்டையுடைய தலைவனோடு 
போகும்‌ 
இடத்தை நீ எண்ணுவாயாக. 
அங்ஙனமெண்ணீன்‌ வாழ்‌ 
வாய்‌. 
ஈழத்துப்‌ பூதன்‌ றேவன்‌. 
244 
- [பிரிவிடை வற்புறுத்தக்‌ தோழிக்குத்‌ 
தலைவி 
கூறியது.] 
. தோழி! குளிர்ச்சி உண்டாகும்படி. 
வீசுகின்ற துளி 
களாகிய பனியையுடைய .கடுமையாகிய மாதத்தில்‌, 
புலத்தி 


ள்ள பயிரை: அருந்திய தலைமை எருதோடு 
நிலத்தைத்‌ 
தொடும்‌ அலை தாடியையுடையனவாகிய . பெருத்த 
முலைக்‌ 
காம்பைக்கொண்ட மடியையுடைய 
பசுக்கள்‌, பாலை ஓழுக 
வீட்டுத்‌ தங்கன்றுகளை நினைந்து நிரையை 
நீங்கி ஊரி 
னிடத்தே திரும்பி வருகின்ற. துன்பத்தைத்‌ தரும்‌ 
மாலைக்‌ 
காலத்தில்‌, அரிதிற்‌ பெறுகின்ற பொருள்‌ 
மேற்சென்ற 
நெஞ்சப்‌ பிணிப்பைப்‌ போக்கப்‌ . பிரிந்து 
சென்று உறை 
கின்ற காதலர்‌ மீண்டு வரக்காணும்‌ பெண்கள்‌ நிச்சயமாகத்‌ 
தவஞ்‌ செய்தவரேயாவர்‌. 
ப குறுங்குடி: மருதன்‌. 
ம பட்ட சர்‌ அதது பட்ட, 
. [பகல்‌ வந்து ஜழுகுவானைத்‌ தோழி இரவில்‌ வருக 
வென்றது] 
தாழை யமைந்த -விளங்கெ சர வ்‌ வளைந்த 
்‌...கழியானது இழுமென ஒலிக்கும்‌. அவ்விடத்துள்ள பெரிய. . 
கடலை வேலியாகவுடைய ஏம து சிறிய நல்ல. ஊரின்கண்‌, 
“ இழையணீியப்பட்டு ஒடுகன்ற கொடுஞ்சியையுடைய நுமது 


அயர்ந்த தேரை, மலைபோலுயர்ந்த நெடியமணல மேட்டிலே .. 
நிறுத்திவிட்டு, இங்கிருந்து இளைப்பாறித்‌ திழையையணிந்த 
தாழ்ந்த அல்குலையுடைய. இத்‌ தலைவியின்‌. தனிமைத்‌ துயரம்‌ 
ல்லா ரா க்கள்‌ அது பிழையாகுமோ 2: 

ED ப்பம்‌ ம்கன்‌-கு, றுவழுதி. 


குறுந்தொகை வசனம்‌ 
141 


346 
[தோழி தலைவியை இரவுக்குறி நயக்கும்படி. க. றியது.]. 
தோழி! இளம்பிடியை விரும்பிய 
மூங்கில்‌ முளையைப்‌: போன்ற கொம்பையுடைய 
இஃையகளிறு, குன்றிடத்தைப்‌ பொருந்தி ஆண்டுள்ள 
குறவர்கள்‌ ஆரவாரம்‌ செய்ததனால்‌, 
மன்றத்தைப்‌ பிளந்து செல்லும்‌ 
நாட்டையுடைய தலைவன்‌, பகலில்‌ வந்து குவளைப்‌ 
பூமாலையை நினக்குக்‌ கொடுத்தும்‌ தினைப்புனக்‌ 
கொல்லையில்‌ வீழ்கின்ற கிளிகளை நம்மோடு 
ஓட்டியும்‌, மாலைப்பொழுதில்‌ நல்ல 
மனத்தினிடத்தில்‌ ஒன்றை விரும்பி அதனைச்‌ 
சொல்லவும்‌ துணியாமல்‌ குறை 


பாட்டை. யடைந்தான்‌. 
வாயிலிளங்‌ கண்ணன்‌. 


547 
[பொருள்‌ வலிக்கும்‌ 'கெஞ்சிற்குத்‌ தலைவன்‌ சொல்லிச்‌ 
செலவழுங்கியது.]  - 
நீர்‌ நிறைந்த சுனை மின்பு வற்றுதலினால்‌ 
வறுமை 
யடைந்த பாலை நிலத்தில்‌ வளர்ந்த, இளவாகை 
மரத்தின்‌ 
கொம்பின்௧கண்ணுள்ள நல்ல மலர்‌,. மடமையையுடைய: : 
கறிய மயிலினது உச்சக்கொண்டையைப்‌ போலக்‌ காணப்‌: 
- பெறுகின்ற நீண்ட காட்டு வழியில்‌, இத்தலைவியும்‌ நம்‌. 
மோடு வந்து, பொருந்தும்‌ முயக்கத்தைச்‌ செய்வாளெனின்‌- 
பொருள்‌ ' தேடுதற்குத்‌ துணிந்த நின்‌ துணிவும்‌ மிக. 
நன்மையையுடையதே யாகும்‌. ... 


காவிரிப்பூம்‌ பட்டினத்துச்‌ சேந்தங்‌ கண்ணன்‌... 


348 
[செலவுக்‌ குறிப்பறிந்து வேறுபட்ட தலைவியை. நோக்‌: 
இத்‌ தோழி சொல்லியது. ] 
சிறப்புத்தங்கிய ஆபரணங்களை: யணிந்தோய்‌ ! நம்‌. 
“தலைவர்‌ ஈம்மை விட்டுத்‌ தாம்‌ மாத்திரம்‌ பிரிந்து செல்வா 


142 குறுந்தொகை வசனம்‌ 


ராயின்‌, காட்டினிடத்து மேய்‌ புலத்தைத்‌ 
தேடிச்‌ செல்‌ 
லும்‌ யானைக்‌ கோட்டிடத்தே முறிந்து தங்கிய சிறிய மலர்‌ 
களையுடைய முல்லைக்‌ கொடியின்‌ கொம்பைப்போல, இமை 
்‌ யழியும்படி ஊறுகின்ற கண்ணீர்த்துளி. பரவி; 
மதர்த்த. 
அழகையுடைய  அணிகலன்களைத தன்னி 
டத்தே 
பொருந்தி அழகு வாய்ந்த கின்‌. கொங்கைகளை 
நனைத்தலை 
யுங்‌ காணாரோ? 
மாவளததன. 
ர ரர்‌! 
[பரத்தையிடத்திலிருந்து பிரிந்து 
வந்த தலைவன்‌ கேட்‌ 
கும்‌ அண்மையனாகத்‌ 
தோழிக்குத்‌ தலைவி கூறியது] 


தோழி! அடும்பின்‌ கொடியிடத்தே. 
மலர்ந்த. அழகிய 


பூவைச்‌ சிதைத்து, மீனை யருந்துகற பெரிய தாளையுடைய 
நாரை தங்கியிருக்கற மணல்மேடு பொருந்திய குளிர்ந்த 
துறை வாய்ந்த தலைவனை வளைத்து, ஈமது பெண்மை நலதீ 
தைப்‌. பெறுவோமென்று. கூறினாய்‌ ; அப்படியே பெறு 
வோம்‌... ஆயினும்‌ துன்பத்திற்‌ கஞ்ச, விரும்பி. .யிரந்த 
வற்றைக்‌ கொடுத்துப்‌ ; பிறகு கொடுத்த அவற்றைத்‌ தருக. 
என்று சொல்லுதலைக்‌ காட்டிலும்‌ ஈமதினிய உயிரை 
இழத்தல்‌... துன்பத்தையுடையதோ ? (செர்டுத்ததை 
மீண்டுங்‌ சேட்கோர்‌ கொடுகர கதனில்‌ வீழ்வர்‌. ) 

சாத்தன்‌. 


350 


[தலைவன்‌ பிரிந்த பின்‌ வேறுபட்ட தலைவியை 
நோக்கி 
“முன்னர்‌ உடம்பட்டு இப்பொழுது வருந்துதல்‌ ந 
சன்று ” என்று தோழி கூறியது.] ன்‌ 
தோழி! ஒன்று கூறுவேன்‌. கேட்பாயாக. வழியின்‌: 
பக்கத்திலிருந்த பெரிய தொகுதியாகிய அழ்யெ சிறகுகளை . 
யும்‌ நெடிய கால்களையும்‌” உடைய 'கணந்துட்‌ பறவைகள்‌, 
ட நக்கன்‌ மைக்‌. த உழிப்போகும்‌ பிரயாணி 


குறுந்தொகை வசனம்‌ 
143 


களது படையை இடத்தினின்றும்‌ நீங்கச்‌ 
செய்யும்‌ மலை. 

யுடைய காட்டைக்‌ கடந்து, நிலையாப்‌ பொருள்‌ 
வேட்கை, 

யினால்‌ ஈம்மைப்‌ பிரிந்து 
சென்றார்‌ ; பிரியுங்காலத்தில்‌ அவர்‌ 

முன்னே நின்று யாம்‌ பனியினது 
கடுமையையுடையேம்‌ 

ஆதலின்‌ போதலை யொழிமினென்று 
கூறினோமாயின்‌ 

போவாரோ ? 
ஆலத்தூர்க்‌ கிழார்‌. 


351 
[தலைவனது .சுற்றத்தார்‌ - வரைவொடு 
வந்த வழி 
அவருக்கு நமர்‌ உடன்‌ படுவரோ உடன்‌ படாரோ 
என்று 


ஓயு.ற்றபொழு.து, தலைவியை 


நோக்கித்‌ தோழி £ஈமர்‌ உடன்‌ 
பட்டனர்‌ ” என்று கூறியது. ] 
வளையைய்ணிந்த தலைவி / ஈம்‌ சுற்றத்தார்‌); 
விரை தலை. 
யுடைய வளைந்த கால்‌ பொருந்திய வளையின்கண்‌ வாழும்‌ 
நண்டு, தன்‌. கூரிய ஈகத்தினால்‌ கறிய ஈரமுள்ள மணலை 
யுடைய நீருள்ள வழி. சிதையும்படி, இழுமென்னுஞ்‌: 
சப்தமுண்டாக இடியினது ” முழக்கத்தையுடைய 
அலைக 
ளுடையும்‌ துறை பொருந்திய தலைவருக்கு, நீ 
உரியை. என்‌ 
பதை உடன்பட்டுக்‌ . கூறினர்‌... அதனை. நான்‌ 
அறிந்து 
மகிழ்ந்தேன்‌. விரிந்த பூக்களையுடைய புன்னை 
மரங்கள்‌ 
உயர்ந்து வளர்க்த புலால்‌ நாற்றமமைந்த சேரியினிடத்‌ 
- துள்ள, இனிய மகிழ்ச்சியையடைய பெண்கள்‌ கூட்டத்‌ 
தோடு ஆரவாரத்தையுடைய இந்த ஊர்‌ இன்னும்‌ அலர்‌. 
கூறுதற்றன்மையை யுடையதோ ? 


பல்பின்‌ 
[பரவுககாத்தி்‌. டது லை.வி செலீக்க தோழிக்குக்‌ 
கூறியது] ப்‌ 


அம்மூவன்‌. 


“தோழி! ஆழமாகிய கீரின்கண்‌: வளர்ந்த ஆம்பலினது: 
இலையின்‌ புறத்தைப்போன்‌ ற, வளைந்த . மெல்லிய சிறையை 
பிடையனவாகிய: கூறிய்‌ நகங்களைக்‌ கொண்ட வெளவால்‌ 


144 குறுந்தொகை வசனம்‌ 


கள்‌ ; அகன்ற இலைகளையுடைய பலாமரங்கள்‌ பொருந்திய 
மலைச்‌ சாரலை நோக்கிப்‌, பக ற்காலத்தில்‌ தாம்‌ வசித்தமரம்‌. 
தனிமையை யடையும்படி போகும்‌ சிறிய புல்லிய மாலை 
நேரம்‌ உளதாதலை, அத்தலைவரைக்‌ காணாத காலத்தில்‌ 


து கடியலூர்‌ உருத்திரங்‌ கண்ணனார்‌. 


555 


-. [இரவுக்குறியை விரும்பிய தலைவனுக்குத்‌, தோழி 
. அக்குறியை மறுத்து வரைவு கடாயது] 
பகற்‌ காலத்தில்‌; கொடுமுடிகள்‌ உயர்ந்த. நீண்ட 
மலையினது அடியிடத்திலே, ஓசை யினிதாகிய அருவியில்‌: 
நிறைந்த முழக்கத்தைக்கொண்ட மலையையுடைய . தலைவ 
னது மார்பு, தெப்பமாக விளையாடுதல்‌ இனிது. இராக்‌. 
காலத்தில்‌ பஞ்சாலாகிய வெள்ளிய திரியையுடைய 
செவ்விய சுடரமைந்த தீபத்தைக்‌ "கொண்ட வீட்டின்‌ 
கண்ணே ; நந்தாய்‌ பின்னல்‌ தொங்குகின்ற பிடரியைத்‌ 
தழுவி யணைப்ப, வரிசையாக. இமைகள்‌ ஒன்றோடு ஒன்று 
பொருந்தாத விழிகளோடு நாம்‌. துயிலுதல்‌ துன்பத்தை 
யுடையது. டடத 
ள்‌ உறையூர்‌ முதுகூத்தன்‌. 
(பரத்தையிற்‌ பிரிந்து வாயில்‌ வேண்டிச்‌ சென்ற 
்‌ தலைவனுக்குத்‌ தோழி வாயில்‌ மறுத்தது.] ட்ட 
நீரில்‌ நீண்ட கேரம்‌ விளையாடினால்‌ கண்களுஞ்‌ சிவக்‌ ' 
கும்‌. நன்றாகச்‌ சாப்பிட்டவர்களது வாயினிடத்திலே 
“தேனும்‌. புளிக்கும்‌. ஆதலின்‌ நீ யெம்மைப்‌ பிரிந்து 
செல்லுவையாயின்‌, அழிய குளிர்ந்த பொய்கையை 
யுடைய எம்‌ தந்தையின து எமது ஊரின்‌. கண்ணே, கடுமை. 
யான ஈஞ்சனையுடைய பாம்புகள்‌ ஓடுர்தெருவில்‌, நடுங்கு... 


குறுந்தொகை வசனம்‌ 
க 


தற்குரிய மிகுந்த துன்பத்தை. முன்பு நீக்கிய 
எம்மை நீ; எம்முடைய வீட்டிற்கு 
அழைத்துச்‌ சென்‌ றுவீடுவாயாக, 


கயத்‌ தூர்க்கிழான்‌. 


355 
[இரவுக்குறிக்கண்‌. வந்த. தலைவனைக்‌ கண்ட தோழி 
நொந்து கூறியது. ] 
உயரத்தைக்‌ கொண்ட... மலையையுடைய 
தலைவனே ! 
பெய்கின்ற மழை கண்ணை மறைப்பதனால்‌ 
'அகாயத்தைக்‌ 
- காண்பாயல்லை. .நீர்‌ எங்கும்‌ பரவி ஓடுதலினால்‌ 
பூமியைக்‌ 
'காண்பாயல்லை. . கதிரவன்‌ போயினமையின்‌ 
இருள்‌ அதிக 
மாக உண்டாயிற்று... .இங்ஙனமாகப்‌ .பலர்‌ 
தூங்கும்‌ 
நள்ளிரவில்‌, எவ்வாறு: வந்தாய்‌ £: 


வேங்கைமரம்‌ தனது 
மலரின்‌ வாசத்தை வீசுறெ எமது சிற்றூரை எவ்வாறறிக்‌ 
தாய்‌ ? நான்‌ வீரும்துழேன்‌. 
கபிலர்‌. 


ட 


356 

[தலைவி தல்வறுடன்‌ போயினபின்‌' செவிலி வருந்தக்‌ 
கூறியது.] 

கையிலேந்திய செம்பொன்னாற்‌ செய்யப்பட்ட பாத்‌ 
இரத்திலுள்ள அழகிய பொரி கலந்த பாலையும்‌, அதிக 
மென்‌ றுண்ணாதாளாயெ வளைவு பொருந்திய கு.றிய : 
வளையை யணிந்த தளிரை யொத்த என்‌ மகள்‌, நிழலடங்கி 
யற்றுப்போன . நீரில்லாத  கடத்தற்கரிய பாலை . நிலத்‌ 
திடத்தே.; கழலை யணிந்த தலைவன்‌ தன்னைப்‌ பாதுகாக்க 
விரைந்து சென்று, நீரற்ற சுனையின்‌ பக்கத்தில்‌ உலர்ந்து 
வெந்த மிகுந்த வெப்பத்தை யுடைய கலங்கல்‌ நீரைத்‌, 
தவ்வென்னும்‌ ஓசை. யுண்டாகும்படி குடிக்க எவ்வாறு 


வதையை யாவன்ாவாள்‌ £ 
 கயமன்‌. 


ம்‌, 


146 குறுந்தொகை வசனம்‌ 


357 
்‌. [தோழி தலைவன்‌ கேட்கும்‌ அண்மையனாக்த்‌ 


தலைவிக்‌ 
குச்‌ சொல்லியது.] 


்‌ மூங்லின து அழகு . நெகிழ்ந்த நின்‌ தோள்கள்‌; 
வெறுக்கத்தக்க துன்பத்தால்‌ வருந்தித்‌ தூங்குதலில்லாத 
மையுண்ட கண்களில்‌ உண்டாகுந்‌ துளி : குறுக்கே 
சென்று இப்பொழுது மென்மையை யுடைய வாகலான, 
இனைச்சாதியுள்‌' அழ சிறிய இனையைக்‌ காக்கும்‌ பரண்‌. 


மேலுள்ள குறவனது, -கொள்ளிக்கட்டையினாற்‌ பயந்து 
போன உயர்ந்த நல்ல யானையானது. பிறகு ' விண்ணி 
னின்றும்‌ நட்சத்திரம்‌ வீழ்தலாலுண்டாகிற ஒளியைக்‌ 
கண்டு பயப்படுகிற, ஆகாயத்தை யளாவிய மலையையுடைய 
தலைவன்‌ நின்னைச்‌ சேர்வதற்கு முன்பு இவை ஈல்லவென்று 
கூறப்படும்‌ சொற்களை யடைந்தன. ' ' ணவ 

்‌ ௪... கபிலர்‌. 


558. 


£ [தலைமகன்‌ பிரிவிடைக்‌ இழத்தியைத்‌ 
தோழி வற்‌ ப 


'புறுத்தியது.] 
்‌ நெருங்கியிருந்த ஆபரணங்கள்‌ 'கெலுழ்ச்சியையடைய 
அழுது, . இவ்வாறு , கண்ணீரை வெளிப்படுத்துங்‌ கண்க 
"ளோடு மயங்கற்க; ஆராயுங்‌ கோடுகளைக்‌ கிழித்துச்‌ 
சுவரினிடத்தைப்‌ பற்றி: நிற்கும்‌ நினது துயரம்‌, நெடுந்‌ 
தூரத்திற்‌ போகும்படி மீண்டு வருவேம்‌ என்று தலைவர்‌ 
கூறிச்‌ சென்ற பருவம்‌ இதுதான்‌ பார்‌. முல்லையின்‌ மெல்‌ 
லிய அரும்புகள்‌ தனிமையோர்‌ . இரங்குதற்குக்‌ காரண 
மாகிய குளிர்ச்சி மிக்க மாலைக்‌ காலத்தில்‌, பல பசுக்களை 
"யுடைய இடையர்களது மரலையினிடத்திலே க்‌ இப்‌ 
ல்‌ கவ்‌ சொல்‌ துவன்வுக்கைப்‌ போன்றன... டன்‌ 
கொத்தன்‌, 


குறுந்தொகை வசனம்‌ 147 
559. 

[தலைவி புலவி தீர்ரந்தமையைத்‌ தோழி பாணனுக்குப்‌ 
பகர்ந்தது: ] 

பாண ! வெற்றியையுடைய தலைவன்‌, 
மாலைக்காலத்‌ தில்‌. விரிந்த குளிர்ச்சியையுடைய 
வெள்ளிய நிலாவொளி யில்‌; குறுங்காலையுடைய 
கட்டிலினிடத்தே பொருந்திய 8றுமலர்ப்‌ 
படுக்கையில்‌ படுத்துள்ள யானையைப்‌ போலப்‌ 
பெருமூச்சு.விட்டானாகி, ஆசையினால்‌ தன்‌ 


மகனைத்‌ தழுவி னான்‌. .அம்மகனின்‌ தாயாகிய தலைவி 
அத்தலைவன து புறத்‌ தைத்‌ தழுவினாள்‌. இதனைப்‌ 
பார்ப்பாயாக. - இச்செயல்‌ 

மிக்க அழகையுடையது. 


பேயன்‌. 
560 
[தலைவன்‌ . சிறைப்பு தத்தானாகத்‌. தலி சக்த 
'சொல்லியது.] *. இம்‌ 
தோழி ! மிக அதிக்மர்குவுண்டா்றெ அன்பத்தை நாம்‌ 
இன்று அடைந்தாலும்‌, எனது நோயைத்‌ தீர்க்கும்‌ வழி 
வெறியாடுதலென்றுணர்ந்க வேலன்‌. ; நோய்‌ மருந்தறி 
யானாதலை ௩ம்‌ தாய்‌ காணும்‌ பொருட்டு, மலைச்சாரலின்‌ 
கண்‌ பெண்யானையின்‌ கையையொத்த, பெரிய க திர்க்‌ 
கொத்திலுள்ள தினையை உண்ணுகிற களியை விரட்டும்‌ 
குறமகளின்‌. கையிலுள்ள  குளிரென்னுல்‌ கருவி ; .சிலம்‌ 
பைப்‌ போல ஓலிக்கின்‌ ற.. சோலைகள்‌ விளங்குகிற மலை 
நாட்டையுடைய தலைவன்‌, 'இராக்காலத்தே இங்கு வாரா 
தொழிக. து எனது விருப்பம்‌. 
மதுரை ஈழத்துப்பூதன்‌ ட 
81. 


ப்பான்‌ [வரைவுக்குறிய முயற்சிகள்‌. நடக்குங்காலை, தோழி 
ட்‌ தலைவியைப்‌ பார்த்து ;' இதுவரை ஈன்கு ஆற்றியிருந்தாய்‌ 
என்று கூறிய பொழுது தலைவி சொல்லியது. ] - -.' 


148 குறுந்தொகை வசனம்‌ 


தோழி ! ஒன்று சொல்லுவேன்‌ கேட்பாயாக ! தலைவ 
ருடைய மலையிலே மாலை நேரத்தில்‌ பெய்த மழையினால்‌ 
தோன்றிய மணம்‌ கமழுகன்ற ஆற்றோடு, மறுகாட்காலை 
யிலே இங்கே வந்த காந்தளினது மெல்லிய இலை குழையத்‌ 
தழுவுதலையும்‌, வீட்டிற்‌ கொண்டு வந்து அதன்‌ கிழங்கை 
நான்‌ நட்டு வளர்த்தலையும்‌ விலக்காதவளாகிய எனது 
தாய்க்கு, உயர்ந்த நிலையிலுள்ள ' தேவருலகமும்‌ பிரதி 

பயனாகக்‌ கொடுக்கத்‌ தொடங்கின்‌ மிகச்‌ சிறியதாகும்‌. 
கபிலர்‌. 


562 


[வெறி விலக்கித்‌ தோழி அறத்தொடு நின்றது.] 
முருகனைப்‌ போற்றுதல்‌ செய்து வந்த 
அறிவுவாய்த்த 
வேலனே ! கோபித்தலை விடுவாயாக / நின்னை 
யொன்று 
கேட்கிறேன்‌. பலவேறு நிறத்தையுடைய சில 


சோருகிய 
பலியோடு, சிறிய ஆட்டுக்குட்டியைக்‌ கொலை செய்து, 
இத்தலைவியினுடைய நல்ல நெற்றியைத்‌ தடவி முருகனை 
வணங்கிப்‌ பலியாகக்‌ கொடுத்தியாயின்‌ ; இவளை வருத்திய 
.. வானத்தைத்‌ தோய்ந்த பெரிய மலையையுடைய 
தலைவனது 
ஒள்ளிய மாலையை .யணிந்த மார்பும்‌, கீ 
கொடுக்கும்‌ பலியை 
உண்ணுதல்‌ செய்யுமோ ₹ ம்‌ 
வேம்பற்றூர்க்‌ கண்ணன்‌ கூத்தன்‌. 


565 

[பிரிவை யறிந்த தோழி தலைவனுக்குச்‌ சொல்லியது. ] 

்‌ தலைவ / இனிய துணைவியைப்‌ பிரிந்து, கண்ணியைப்‌ 
போன்று வளைந்த கெொம்பையும்‌ தலைமையையுமுடைய 
ல்ல மலை எருது, செவ்விய தண்டுகளையுடைய அறுகினது 
- நீண்ட கொத்தைக்‌ கறித்துத்தின்னும்‌ .மட்‌.ப்பம்‌ ' பொரும்‌ 
திய கண்ணையுடைய மலைப்‌ பசுவைப்‌ பார்த்துப்‌ பெருமூச்சு 
வீட்டு, அற்பமான அடியையுடைய : உகாய்‌ -மரத்தினது 


்‌ குறுந்தொகை வசனம்‌ 
149 


புள்ளிகளமைந்த . நிழலின்‌ கண்ணே தங்குகின்ற 

துன்‌ பூத்தையுடையதும்‌ . கடத்தற்கரியதுமாகய 

சுரத்தைக்‌ கடத்தல்‌ இனியதோ ? 
செல்லூர்க்கொற்றன்‌: 


564 
[வேறொரு பரத்தைத்‌ தன்னைப்‌ 
புறங்கூறினாளெனக்‌ 
கேள்விப்பட்ட இற்பரத்தை அவளுக்குப்‌ 
பக்கமாயினார்‌ 
கேட்பக்‌ கூறியது. ] 
பிணக்கையுடைய கொடிப்‌ பிரம்புகளைப்‌ 
போன்ற 
கோடுகள்‌ பொருந்திய புறத்தையுடைய்‌ நீர்‌ 
காயானது, 
வாளைமீனை 
நாள்தோறும்‌ இரையாகப்‌ பெறுகின்ற ஊருக்‌ 
குத்‌ தலைவனுடைய பொன்னாலாகிய திரட்சியோடு விளங்கு 
கின்ற வளையை யணிந்த தனக்குப்‌ பொருந்திய தகுதி 
புடைய பரத்தை, என்னைப்‌ பழிப்பாளென்று கூறுவர்‌. 
அது தெளிவு பெறும்படி வளைந்த சந்தையுடைய .மேங்‌ 
கிலைப்‌ போன்ற தோள்களில்‌, ஒளி பொருந்திய வளையை 
யணிந்த பெண்கள்‌ துணங்கைக்‌ கூத்தாடும்‌ ஈாட்களும்‌ 


வந்தன. அக்காளில்‌ ஒருவர்‌: கண்ணோடு 
மற்றொருவர்‌ கண்‌ 

போர்‌: செய்யும்படி அத்துணங்கைக்‌ கூத்திடத்து, 
அவரது 

மணத்தைக்‌ கொள்ளும்பொருட்டு மள்ளர்களுடைய போரா 
்‌. து விரும்பிக்‌ கொள்ளப்படும்‌. 


365 


ஜஓஜளவையரா, 


[மான்‌ வரையும்‌. வரையிலும்‌ . தலைவி 
ஆற்றுதற்கு 
வல்லமையுடையளோ : என்று . வினவிய 
தலைவனுக்குத்‌ 
தோழி சொல்லியது. ] 
பொருந்துதற்கரிய உயர்ந்த 


மலப்பச்கத்தலே ஒலிக்‌ 

தின்ற அருவியானது, :தண்ணென்ற 
ஓசையையுடைய 

முரசைப்போல ஒலிக்கின்‌ற ஆரவாரத்தை 
வெளிப்படுத்து 

வதும்‌, -பக்கத்திற்‌ கொண்ட 


பலாமரங்களையுடையதும்‌ 


750 | குறுந்தொகை வசனம்‌ 


ஆகிய பெரிய மலையையுடைய நாடனே | 
உன்னால்‌.விரும்‌ 
பட்‌ பெற்ற தலைவியின்‌ . கண்கள்‌, சங்குகளை 
யறுத்துச்‌ 
செய்து விளங்கும்‌ வளைகள்‌ நெகிழ, நாள்தோறும்‌ 
உறங்கு. 
தலில்லாதனவரஇக்‌ கலங்கி நீர்த்துளிகளை நீங்கா. 
மதுரைநல்வெள்ளி. 3566 
[காவல்‌ மிகுதிக்‌ கண்‌. வேறுபட்ட தலைவியின து 
வேறு பாட்டைக்கண்டு, இதுஎதனாலுண்டாகிய 
தென்று செவிலி 
கேட்பத்‌ தோழி கூறியது. ] 
ஆராய்ந்து செய்யப்பட்ட - ஆபரணங்களை 
யணிந்த 
இத்‌ தலைவியானவள்‌, வெறியாடும்‌ மகள்‌ இந்நோய்‌ முருக. 
னால்‌ வந்ததென்று கூறவுக்‌ தெனியாதவளாய்‌ ;. அதற்குப்‌ 
பிறகும்‌ பசிய இடத்தையுடைய கரிய 


சுனையினிட த்தே. 
பல்‌  பிணிகளவிழ்ந்த வளப்பம்‌ பொருந்திய 
இதழ்களை த 
“யுடைய நீல மலரைப்‌ பார்த்து, மனத்துள்ளே 
வருந்தி; 
அழுத கண்களையுடையளாகித்‌ துணிந்தது குற்ற மற்றது. 
பழவினையினாலே வரையறுத்துப்‌ பொருத்தப்‌ பட்ட 
தல்லாமல்‌, தலைவர்‌ திறத்தில்‌ தகுதியை வரையறுத்து. அறிவ. 
தற்கு நாம்‌ எதீத்குதியையுடையேம்‌ அல்‌ 
த பேரிசாத்தன்‌,,. 
867 


்‌ [வரை வுணர்த்தியதோழி, தலைவிக்கு அதிக 
உவகை. 


யேற்படாதிருக்கும்படி கூறியது. ] 
- தோழி | நெகிழ்ச்சியையடைய பெரிய ' மழை 
ல்ல தற்குத்‌. தொடங்கு தவினால்‌ ; அத்‌ 


தலைவர்‌ நாட்டிலேயுள்ள - 

ஆரவாரத்தையுடைய மகளிர்‌ கூட்டம்‌ விரும்பிச்‌ சென்றாடு:- 
கின்ற நீரருவியான துண்டாக: அவ்வருவியினால்‌  ஈனைக்கப்‌ 
பட்ட தண்ணிய நல்ல குண்டுக்‌. கற்கள்‌; கழுவிய: மணீ: 
யைப்போற்‌ காணப்படுதற்‌ இடமா ஓங்கிய மலையை. 


யுடைய தலைவர்‌, நினக்குத்‌ தண்ணளி செய்யாராயினும்‌-- 


குறுந்தொகை வசனம்‌ 
151 


வளைகள்‌ விளங்கும்‌ “சந்துகளையுடைய: ' நின்‌ 
தோள்கள்‌; 
அழ்கு பெறும்படி 
அங்கே வந்தாயாகிக்‌ காண்பாயாக. 
மதுரை மருதன்‌ இளநாகன்‌... 3568 
[வரைவு மலிந்த தோழிக்குத்‌ தலைவி சொல்லியது. ] 
மெல்லிய இயல்பை யுடையாய்‌! மெல்லிய இயல்பை 
யுடையாய்‌!! நல்ல நாளிலே நம்மைவிட்டு 
நீங்கச்சென்‌ ற 
குற்றமற்ற மாமையின்‌ இயல்பை ; வலிமையாற்‌ 
பொறுப்ப 


தல்லாமல்‌ 
அங்ஙனம்‌ நீங்குவதற்குக்‌ காரணமாகிய துன்பத்‌ 
தைச்‌ சொற்களாற்‌ சொல்லுதலுக்கு. 


ஆற்றலில்லேம்‌. சிறி 
, யோரும்‌ பெரியோரும்‌ வாழ்கின்ற ஊரில்‌, 'ஒரு 
நாளேனும்‌ 


இடையீடு படாத செறிந்த நீரையுடைய 
வெள்ளத்தினது 

திண்ணிய கரையிலே யுள்ள பெரிய 
மரத்தைப்போலத்‌, இ: 

-தில்லர்த :. நிலைமையில மகம்‌ பலமுறை த்து 


தழுவுவேமாக. £ 
கர்‌ 


ட 869 
[தோழி தலைவிக்கு உடன்‌ க்ரக்குண்ச்்தி்து 
தோழி! நந்தலைவர்‌ தண்ணனி செய்தனர்‌; ஆதலின்‌. 
பாலை கிலத்திலேயுள்ள வாகை மரத்தின்‌ ஒசையை யுடைய 
வெள்ளிய நெற்றுக்களை அவற்றின்‌ விதை; உள்ளிடு 
பர்லையுடைய சிலம்பைப்போல ஆரவாரிக்க, மேல்‌ காற்‌ 
ருனது அலைக்கின்‌ற பாலை நிலத்திற்‌ செல்வோமாக. . 


குடவாயிற்‌ ப்‌ த்தஞர்‌. 
370 


[தலைவி தன்னைப்‌ பழித்தாளெனக்‌ கேட்டுப்‌ 
ரல்‌ , தலைவியின்‌ பக்கத்தார்‌ கேட்பக்‌ கூறியது.] 
“ பொய்கையிலேயுள்ள ஆம்பலினது அழகிய நிறத்தை 


யுடைய கொழுவிய முகையில்‌, வண்டுகள்‌ இதழைத்திறக்‌ 
கும்‌ தண்ணிய நீர்த்துறைகளையுடயை ஊருக்குரியவனாிய 


152 குறுந்தொகை வசனம்‌ 


தலைவனோடு காமிருந்தால்‌ இரண்டு 
உடலையுடையேம்‌. அவரோடு தூங்கினால்‌; 
வில்லை யகப்படும்படியாகப்‌ பிடித்த விரலைப்போலப்‌ 
பொருந்தி, அவனது நல்ல மார்பின்‌ கண்ணே 
சேர்ந்தால்‌ ஓர்‌ உடலை யுடையேம்‌, 

வில்லக விரலினார்‌. 


71 
[தலைவன்‌ வரைவிடை . வைத்துப்‌ . பிரிந்த வ்‌ 
வற்புறுத்தும்‌ தோழிக்குத்‌ தலைவி: சொல்லியது,] 
தோழி! மேகங்கள்‌ பொருந்துகின்ற 
மலையில்‌ - மலை 
நெல்லை விதைத்து, .அருவியினாலே விளையச்‌ 
செய்கின்ற 
நாட்டையுடைய தலைவனால்‌ "கைவளை 
நெகிழ்தலையும்‌ சரீ 
ரத்தின்‌ கண்ணே 'பசப்பூர்தலையும்‌ 
பெறேனாயினும்‌ ..அக்‌ 
காமம்‌ பெரிது. 
உறையூர்‌ முதுகூற்றன்‌. 


டர்‌: 
- [இரவுக்குறியில்‌ வந்து ஒழுகும்‌ தலைவன்‌ 


கேட்பத்‌ 

'தோழி, தலைவிக்குச்‌ சொல்லுவாளாய்ச்‌ 
சொல்லியது.] 
.... பனையின்‌ உச்சியிலுள்ள கருக்கையுடைய 
நெடிய 

மடல்‌ குருத்தோடு மறைய, வேகத்தையுடைய 
காற்றுக்‌ 

கூட்டிய நெடிய வெள்ளிய மணற்‌ குவியலாகிய 
தொகுதி 

யைக்‌ கொண்ட .சிகரமமைந்த, வருத்துகின்ற 
கடற்கரை 

யில்‌ கடல்‌ வீசிய . கருமணற்‌ சேற்றையடைய 
அருவீயால்‌ 

கூந்தலினிடத்தே பெய்யப்படுகன்ற எக்கராகக்‌ 
குவிக்கப்‌ 


.ய்ட்ட குவியல்‌, க ஈயும்‌ 

பருவத்தையடையாததற்குள்‌ 

இந்த ஆரவாரத்தையுடைய ஊரில்‌ பழிமொழி 

யெழுந்தது. 
்‌ விற்றூற்று மூதெயினனார்‌. 


விம ரூ 
 [அலர்மிக்கவிடத்துத்‌ ன்ட்‌ 


தோழி "செழ்ல்‌ வ வியது.] :.. 


குறுந்தொகை வசனம்‌ 
158. 


தோழி! நீண்ட மயிரையும்‌ கூரிய 

பற்களையுமுடைய 

கருங்குரங்னெ து கறுத்த. விரலையுடைய ஆண்‌, 
பக்கத்தில்‌ 

தோண்டியதனால்‌. உடைந்து மலரின்‌ மணத்தை 
வீசும்‌ 

பலாப்பழம்‌, காந்தளையுடைய. அழகிய சிறிய 
ஊரினிடத்‌ 


திலே மணககின்‌ற உயர்ந்த மலையையுடைய 
தலைவனோடு 
பொருந்திய நமது ஈட்பானது, உலகம்‌ 
இடம்மாறினாலும்‌, 
நீருந்தியும்‌ தம்மியற்கையினின்று மாறுபட்டாலும்‌, 
விளங்‌ 
குகன்‌ ற அலைகளையுடைய பெரியகடலுக்கு எல்லை தோன்றி 
. னாலும்‌, கொடிய வாயையுடைய. பெண்களது 
பழிச்‌ 
சொல்லுக்குப்‌ பயந்து எவ்வாறு 
கெடுதலுடையதாகும்‌ £ 
மதுரைக்கொல்லன்புல்லன்‌. 
374. 
' [தானறத்தொடு நின்றமையைத்‌ தோழி 
தலைவிக்குச்‌ 
சொல்லியது. ]* 
... நந்தந்தையுந்தாயும்‌.. அறியும்படி 
அறிவித்து; இது 
காறும்‌ நாம்‌ மறைத்து வைத்திருந்த 
களவொழுக்கத்தை 
'வெளிப்படும்படி யான்‌ கூறிய பிறகு, மலைகள்‌ 


பொருந்திய 
நாட்டிற்குத்‌ தலைவன்‌ தம்மிடத்திலே வந்து 
வரைவினை 
யிரப்ப, நம்மவர்‌ நன்மையைச்‌ ' செய்யும்‌ 
உடன்பட அதனால்‌ வளைந்த சிறகையுடையனவாகிய 
தூக்கணங்குருவி, உயர்ந்த பெரிய. பனையினிடத்திலே 
அமைத்த. கூட்டைக்‌ காட்டினும்‌ மயக்கத்தை ய்டைநீ இருந்த 
இந்த ஊ எரானது ஈப்மெச்டு ஒன்றுபட்டது. 
| உறையூர்ப்பல்காயனார்‌. 


275. 


[இரவுக்குறிக்கண்‌ தலைவன்‌ 
சறைப்புறத்தானாகத்‌ தோழி தலைவிக்குச்‌ 
சொல்லியது. ] 


- தோழி! . ஒன்று கூறுவேன்‌ கேட்பாயாக, : மலைப்‌ 
பக்கத்தில்‌ சிறிய இனைவிளைந்த அகன்ற இடத்தையுடைய 


754... குறுந்தொகை வசனம்‌ 


கொல்லையில்‌, இர வீல்‌ : இனைக்கதிரை: யரிபவர்களைப்‌' 
போலத்‌, தொண்டகச்‌ சிறுப்றை நள்ளிரவிலும்‌ இராக்‌. 
காவலர்‌ தரங்காமையினால்‌ ஒலிக்கும்‌. தலைவர்‌. இன்று 
வாராரானால்‌ நலமாகும்‌, 


ம தகக க்க கவ்‌ ௭௪௧௮௭௭௭௭ 


I 276 ஷு 
. [பொருள்‌ வலிக்கும்‌ நெஞ்சிற்குத்‌ தலைவன்‌ சொல்லிச்‌ 
செல.வழுங்கியது. ] I 

நிலைபெற்ற உயிர்த்தொகுதியினரால்‌ முழுதும்‌ ௮ றியப்‌ 
படாததும்‌, கெருங்குதற்கரியதுமாயெ பொதிய மலையி 
லுள்ள தெய்வங்களையுடைய பக்கத்தில்‌ வளர்ந்த சந்தனத்‌ 
தைப்போல, வேனிற்‌ காலத்தில்‌ இததலைவி குளிர்ச்சியை 
யுடையாள்‌. பனிக்காலத்தில்‌ ; அடக்கிக்கொண்ட சூரிய 
னுடைய கதிர்கள்‌ மறையக்குவிந்து,. அழ்யெதாக அசை 
இன்ற வெயிலை உட்பொதிந்த தாமரை மலரின்‌ உள்ளிடத்‌ 

தைப்‌ போன்‌ ற சிறிய வெம்பையையுடையாள்‌. . இல்‌ 
I படும்ரத்துமோசிக்கொற்றன்‌. 


.. [வரைவிடை யாற்ருளெனக்‌... கவன்ற. தோழிக்குத்‌" 
தலைவி சொல்லியது.] க நட்ட ப்‌ ட 
தோழி! தன்னியல்பு . முழுவதையும்‌ அறிதற்குப்‌ 1 
பொருந்தாத . தலைவனோடு, நாம்‌: செய்துகொண்ட ஒரு 
சிறிய நல்ல நட்பானது, பூவினையொத்த அழகையுடைய 
மையுண்ட கண்களின்‌. .மாட்சிமைப்பட்ட அழகு நீங்க; 
 வளைபொருந்திய அழகிய மெல்லிய தோள்‌. நெகழ்ந்ததன்‌ 
மேலும்‌ மாற்றாகன்றது., - அதைக்கருதி... நான்‌ '- ஆற்றி 
யீருக்கவும்‌.8 ஆற்றாயாகின்றனை... 000001 
nA தத்‌ மோசிகொற்றன்‌.. 


குறுந்தொகை.வசனம்‌ 


752 


278 
[மகட்‌ போக்கிய செவிலித்தாய்‌ தெய்வத்தை 
வாழ்த்‌ 
தியது]. 
ஈம்மைப்பிரிந்து சுடர்‌ பொருந்திய . நீண்ட 
வேலை 
யுடைய : தலைவனோடு, . மடப்பத்தையும்‌ 
மாமையையும்‌ 


உடைய தலைவி சென்ற. பாலை : நிலம்‌ ; ஞாயிறு 


வெயிலை 
வீசாமல்‌, மரத்தின்‌ - நிழல்‌ . பொருந்திய 
மலையீனிடத்தே. 
யுள்ள சிறிய வழியின்கண்‌ மணல்‌ .மிகப்பரவப்‌ 
பெற்றுக்‌. 
குளிர்ந்த மழைபெய்வதாகுக. 
அயமனா, 


ன்‌ வரைய ரத: விடத்துத்தோழி அறத்தொடு 
நின்றது.]. ... 
தோழி! குன்றினிடத்தே படைத்த வடம்‌ 
வேடுவன்‌ இழங்கோடு: இடம்‌ அகன்ற தூய மணியைப்‌ 
பெறும்‌ காட்டையுடையவனும்‌ ; நெருங்கிய வளையையுடை 
. யாய்‌! அறிவு நிரம்புசன்ற பருவத்தில்‌ நீ 
எம்முடைய 
வீட்டுக்கு இல்லறம்‌ கடத்த: வருவாயென்று கூறி," நெருக்‌ 
கத்தை யுடைய கூந்தலைத்‌: தடவியவனுமாகிய அல்வள்‌ 
mii. எவ்விடத்திலுள்ளானோ 8 


380 
[குறித்த பர்வத்தில்‌ தலைவன்‌ வராமைக்காகத்‌ தோர்‌ 
தனது ஆற்றாமை புலப்படச்‌ சொல்லியது.] 
தோழி! ஆகாயம்‌ மறையும்படி பரவி; வேந்தர்கள்‌ 
,  பகைவர்களைவென்‌ று அறைகின்ற முரசைப்போல நன்றாகப்‌ 


பல முறை முழங்கி மேகம்‌ மழை பெய்தலை நீங்காது. தலை 
வர்‌ மிகத்தூரமாகவுள்ள ' ஈாட்டிலேயுள்ளார்‌. அவர்‌ 
“நம்மை நினைக்கின்‌ றிலர்‌. ஈங்கையிலுள்ளனவாயெ நிறத்‌ 

தையும்‌... உளையையுமுடைய மலர்கள்‌, : உதிர இனிமேல்‌: 


106 i குறுந்தொகை வசனம்‌ 


தோன்றுதற்குரிய கடிய பனிப்பருவத்தில்‌ . நாம்‌. 
என்ன செய்வோம்‌ £ pa 
. கருவூர்க்கதப்‌ பிள்ளை. 
581 ப ப 


[வரைவிடையாற்றாளாகிய தலைவியை 
ஆற்றுவிக்கத்‌ தொடங்கிய தோழி தலைவனை 
இயற்பழித்தது.] 

வெள்ளை நாரைகள்‌ ஒலிக்கின்‌ ற 
தண்ணியதாகக்‌ கம 

மும்‌: கடற்கரையிலேயுள்ள பூ நிறைந்த 
சோலைக்கண்‌ பருவ மலர்களைக்‌ கலக்கச்‌ செய்து, 
குறுக்கிடும்‌ அலைகள்‌ உடைந்து 

செல்லுகின்ற துறையையுடைய தலைவனோடு, 
விளங்கு 

கின்ற பற்கள்‌ வெளிப்படும்படி சிரித்து 


மகிழ்ந்ததனாலாய பயன்‌; பழைய. அழகழிந்து 
தோளினது நலம்மெலிய துன்பத்தையடைய 
நெஞ்சோடு, இரவுதோறும்‌ தூங்காமற்‌ 
ய்சலையுண்டாக நாம்‌ அழிவதுவோ ? 


382 
[தோழி பருவத்தை மறுத்துக்‌ கூறியது.] 
குளிர்ந்த துளியை. யெதிர்கொண்ட ' பசிய 
கொடி 
யாகிய முல்லையின்‌ அரும்புமலர்ந்த மணம்‌, 
புதலினிடத்தே பூமலிந்த செம்முல்லையோடு தேன்‌ 
'மணக்கும்‌ வண்ணம்‌ நெருங்‌கத்‌ தோன்ற ; 
மேகம்‌ காலமல்லாத காலத்துப்‌ பெய்‌ யும்‌. மழையைப்‌ 
பெய்யும்‌. : இதுவம்பல்லாமல்‌ கார்கால மானால்‌ ஈமது 
திலைவர்வாராரோ ? 
ர  குறுங்கீரன்‌. 
588. 
[உடன்போக வருந்தும்‌ தலைவியை சொக்கத்‌ சோமி.. 
'சொல்லியது.]' 


உடன்போக நீ இயைர்தமையை நான்‌ தலைவனுக்குக்‌ 
கூறத்‌, தலைவன்‌ குறியிடத்தே வந்து நின்றான்‌. . நீயோ 


இன்றைப்பொழுது கழிக என்று கூ நினாய்‌. 


கையுங்கா 


குறுந்தொகை வசனம்‌ 


157 


லம்‌. ஓய்வனவாகி வருந்தத்‌, தியில்‌ வீழ்ந்த தளிரைப்போல: 
நடுங்க நான்‌ செய்யத்தக்கது ஒன்றுமில்லை, 
படுமரத்துமோ௫சிகீரன்‌.. 


2 584 
[தோழி வாயில்‌ மறுத்துக்‌ கூறியது] வ்‌ 
தலைவ! உழுத்தங்காயை அடித்தற்குரிய 
வல்‌ 
தடியைப்போலக்‌,  கரும்பெழுதிய 
தொய்யிலையுடைய 
பருத்த தோளையும்‌, நீண்ட பலவாகிய 
கூந்தலையும்‌, குறிய 
வளைகளையுமுடைய பரத்தையரது பெண்மை 
நலத்தை 
நுகர்ந்து, இப்பொழுது துறந்து, இங்கு 


வருவையாயின்‌ 3. 
நீ அவநிடத்துச்‌ செய்த சபதம்‌ 
மிக நன்றாக இருந்தது. 
ஓரம்போகியார்‌. 
பம்‌ ட, பதத 
[வேற்று வரைவு மாற்றியது. ] 
பலாமரத்திற்‌ பொருந்திய பழத்தை 
யுண்ட திரளை 
யுடைய ஆண்‌ குரங்குகள்‌, சிலை மரத்தாற்‌ செய்த வில்லை: 
யுடைய வேட்டுவனது குறி பிழையா த செம்மையையுடைய்‌: 
அம்புத்‌ தொடைக்குப்‌ பயந்து, போர்க்கள த்தை 
யடைந்த: 
குதிரையைப்போல மேலெழுந்து ; சாரலிலுள்ள பெரிய: 
மூங்கிலின,து , நீண்ட . கோலசையப்‌ பாய்கின்ற பெரிய: 
மலைப்பக்கத்தையுடைய தலைவன்‌; என்றைக்கும்‌ அன்றிரும்‌. 


ததைப்‌ போன்ற நட்பினையுடையவன்‌ :  அங்ஙனமாக, 


ஆரவாரத்தையுடைய இந்த ஊர்‌ என்‌ வரைவு குறித்து 
்‌ வந்த பம்‌ பைவ்‌ 
கபிலர்‌. 


586. 


்‌ [ஆற்றல்‌ வேண்டுமென்று வற்புறுத்தும்‌. தோழியை 
“நோக்கத்‌ தலைவி கூறியது] 


158 ்‌ குறுந்தொகை வசனம்‌ 


வெள்ளிய மணல்‌ பரவியதும்‌; மலர்‌ செறிந்த 
சோலை 
கனை யுடையதுமாகிய தண்ணிய கடற்கரைத்‌ 
துறையை 
யுடைய தலைவன்‌, என்னைப்‌ பிரியாத முன்‌ காலத்தில்‌ 
நான்‌, 
தூய அணிகலன்களை யணிந்த மகளிர்‌ விழவுக்குரிய 
அலங்‌ 
காரங்களேச்‌ செய்கின்ற மாலைக்‌ காலத்தையே 
அறிவேனா 
யினேன்‌. இப்பொழுது அது போய்விட்டது. 
அம்‌ 
மாலைக்‌ காலம்‌ பூமியின்‌ பரப்பைப்‌ போன்ற பெரிய அன்‌ 
பத்தோடு புலம்புதற்டெமாக வீருத்தலை. அப்பொழுதறி 
யேன்‌. 
“ வெள்ளி வீதியார்‌. 
387 


(பிரிவிடை வற்புறுத்தும்‌ 
தோழிக்குத்‌ தலைவி கூறி 
யது.] 

தோழி! பகல்‌ நீங்க, முல்லைக்கொடிகள்‌ 
மலரச்‌ 
குரியனது வெப்பங்‌ குறைந்த -செயலறுதற்குரிய 
மாலைக்‌ 
காலத்தையும்‌, - இராப்பொழுது 
எல்லையாக எண்ணி அது 
வருமட்டும்‌. கடந்தோமாயின்‌ அதன்மேல்‌ வரும்‌ இரவின்‌ 
மிகுதி. கடலைச்‌ காட்டிலும்‌ பெரியது. நாம்‌ மாலையைக்‌ 


கடப்பதால்‌ அகும்‌ பயன்‌ யாது? 
கங்குல்‌ கத்தர்‌ 


388 
த்‌ உடன்போக்கு விரும்பியதை ய றிந்த தலைவன்‌, 


யாலே நிலக்‌ கொடுமை கூறி மறுத்தவிடத்துச்‌ 


தோழி 
கூறியது.) 


-. நிரைத்தன்னடியிலே கட்டப்பெற்ற 


வரிசையாகிய 


இதழ்களையுடைய குவனை . மலரானது, மேல்‌: காற்று வீ. 
னாலும்‌: வாடாதாகும்‌.  கவணைப்போன்ற . அகத்தின்‌ ' 
பிணிப்புப்‌ . பொருதமையால்‌. வருந்துதலையுடைய. உப்பு 
வாணிகருடைய எருதுகள்‌ பூட்டிய வண்டிகளின்‌. தொகு 
யைவ வரிசையாக வைத்தாதிபோன்‌ ந, ங்கு மரக்கிளை 


_ குறுந்தொகை வசனம்‌ 
159 


களைப்‌ பிளக்கும்‌ வல்லமை யின்மையால்‌ 
"யானை தன்‌ 

துதிக்கையை மடித்து வருந்துகின்ற 
பாலைநிலங்களும்‌, 

உம்மோடு வந்தால்‌ தலைவிக்கு 
்‌... இனிமையுடையனவாகும்‌ 
. ஓளவையார்‌. 589 

... [வரைவுக்காம்‌ முயற்சிகள்‌ ஈடைபெறுதலை 
யறிந்த 

தோழி தலைவிக்குச்‌ சொல்லியது. ] 

- தோழி! பெரிய. மலைநாட்டையுடைய 

தலைவன்‌ வரை 


வுக்குரிய.. முயற்சிகளை .மேற்கொண்டானாக. 
அவனுக்கு 
முன்னே குற்றேவல்‌ மகனே ஈலமா £ என்று கேட்டேன்‌. 
நலமே என்று கூறிய அவன்‌ நெய்ம்மிக ஊறிய சம்பாரத்‌ 
தோடு கூடிய காடைக்கறியை: உண்ணுகின்ற 
பதத்தைப்‌ | 
பெறுவாஞாக. ...... 


க ட பண்ட்‌ 3 ப்‌ 
[உடன்‌ . போக்கினிடத்துக்கண்டார்‌. பெரழுது 
போனதையும்‌ திகா கூறிச்‌ செலவு 
தடுத்தது. ' 
்‌  இறிய பெண்யானை 'போன்‌ றவளுக்குத்‌ துணை 
யாகியவனே ! கதிரோனும்‌. வீளக்கமில்லாதவனானான்‌. 
வணிகர்‌: கூட்டம்‌ வந்து அடைந்ததாகப்‌, :  பகைப்புலத்தே 
கொள்ளும்‌ பகைமையைப்போல, வளையை யணிந்த நெடிய 
வேலையேரதிக்‌. காவற்‌. காட்டினிடத்தே வந்து . பெயரும்‌ 
ஆறலைப்‌ போரது தண்ணுமை வாத்தியத்தின்‌ முழக்கத்தை 
யுடைய ஓசையையுங்‌ கேள்‌, . ரீ வீரிருவரும்‌ போதலை. ஓழி 
மின்‌. 


வேட்ட கண்ணன்‌. 


ள்‌ ௫ தியர்மிக்கெத்தன்‌. 
. 891: 
2 [பிரீவிடைப்‌ பருவ வரவின்கண்‌: கற்குனேனக்கூள்‌ 
தோழிக்குத்‌ தலைவி சொல்லியது. ] . : 


760. குறுக்தொகை வசனம்‌ 


்‌.. தோழி! எருதானது வெறுத்து உழுதல்‌ 
செய்யாமல்‌ சோம்பிக்‌ 
கிடக்கும்படியும்‌, மான்வெம்மையால்‌ புழுங்கும்‌ 
ப்டியும்‌ மழை நீங்கிய முல்லை நிலத்தில்‌, விரைந்து 
இடிக்‌ கும்‌ உருமேற்றினால்‌ பாம்புகளின்படம்‌ அழிய, 
இடியோடு கலந்து மழை இனியதாகப்‌ பெய்தது. 
அங்ஙனம்‌ பெய்த பெரிய மழையைப்‌ 
பொருந்தித்‌ தலைவரைப்‌ பிரிந்த மகளிர்‌ 
செயலறும்படி வந்த துன்பத்தைத்‌ தரும்‌ 
மாலைக்காலத்தில்‌, பூவையுடைய கிளையிலிருந்த 
பிளந்தாற்போன்ற கண்களை யுடைய மயில்கள்‌, 
பாய்கின்ற நீரையுடைய அகன்ற இடம்‌ தனித்து 
வருந்தக்‌ கூவாஙநின்‌ றன. அவை மிகுந்த. பேத 
மையையுடையன. 
பொன்மணியார்‌. 
592 


[வரைவிடைக்கிழத்தியது நிலைமையைத்‌ தும்பிக்குச்‌ 
சொல்லுவாளாய்ச்‌ சிறைப்புறமாகத்‌ 

தோழி சொல்லியது.] 

அழகிய சிறகுகளையுடைய தும்பியே! ஒன்று கூறு 
வேன்‌ கேட்பாயாக, . நல்ல மொழியை ஒருவரிடத்தில்‌ 
சொல்லும்‌ திறத்தில்‌ பயம்‌ இல்லை. -அத்தலைவருடைய 
நாட்டிலுள்ள தலைமையை: யுடைய உயர்ந்த 
மலைக்குச்‌ 
செல்லுவையாயின்‌, அரசர்களது வரிசையாகச்‌ செல்லு 
தலை யுடைய நுண்ணிய கேடகங்களைப்‌ போலத்‌ தேனடை 
கள்‌ தொங்குற மலையையுடைய தலைவரிடத்தில்‌ ; கடமை 
மான்கள்‌ நெருங்கிய தோட்டத்திலுள்ள. அழகிய சிறு. 
தினையினிடத்தே, களைக்‌ 
கொட்டை எ.றிவதனாலுண்டாகிய- தண்ணிய 
புழுதியை ' யுடைய  களையெடுப்பாருடைய' 
தங்கையாகிய தலைவி, தம்மவரிடத்தினின்‌ றும்‌ 
நீங்காளாயி 
னாள்‌. என்று-சொல்லுவாயாக.. 


595 
தம்பிசேர்சேனார்‌. 


[தலைவன்‌ சிறைப்புறமாகத்‌. தோழி. அலர்‌ தாயிற்‌ 
றெனவுரைத்து வரைவுகடாயது.] த்‌ ப 


_ குறுந்தொகை வசனம்‌ 
161 


. தலைவன்‌ விராவிய மலரையுடைய நின்மாலை 

கழை 

யூம்படி. .. சேர்ந்த நாட்கள்‌ மிகச்‌ .சிலவேயாகும்‌. 
பழிச்‌ 

சொல்லோ : கோட்டானாகிய ' கோழியையுடைய 
வாகை 

யென்னுமிடத்திலுள்ள போர்க்களத்தில்‌, பசிய' 
பூணை 
யணிந்த பாண்டியனது ஏவலிலே வல்ல அதிகன்‌ 
; தனது 

யானையோடு பட்டகாலத்தில்‌ விளங்குகின்ற 
வாட்‌ 
i படையையுடைய கொங்கர்கள து 
வெற்றியா லுண்‌்டாகிய 
ம்‌ ஆரவாரத்தினும்‌ மிக்கது. 


பரணா. 


594 
[வரைவிடை ஆற்றாளாகிய தலைவியை ஆற்றுவிக்கும்‌ 
தோழி தலைமகனை இயற்பழித்துக்‌ கூறியது. | 


முழந்தாளையுடைய கரிய பிடியினது மெல்லிய தலையை 
யுடைய. கன்று, கள்‌. மிகுந்த மலைப்பக்கத்‌ தூரில்‌ குறமகள்‌ 
பெற்ற. கு.றிய/கைச்சக்தையுடைய பிள்ளைகளோடு .சுற்றி 
ஓடி ; முற்காலத்தில்‌ இஜிமையைத்‌ தருவதாூப்‌ பிற்காலத்‌ 
தில்‌ அவர்களுடைய தினையை மேய்ந்தா ற்போலத்‌ தலைவர்‌ 
முன்பு நகைத்து விளையாடியது, இப்பொழுது பகைமையை 


யுடையதானெறது. 


குறியிறையார்‌, 
395 
ரவி. வைத்துப்‌ பிரிய  ஆற்றாளரகிய- தலைவி 


காம்‌ தவன்‌ குக்கு ச்கிக்க்‌, எற்‌ 
தோழிக்குச்‌ சொல்லியது.] .. 


- எனது நெஞ்சை. ரதபா வெப்‌ முடியாது. அத்‌ 
தலைவர்‌ நம்பால்‌ அன்பின்மையால்‌ அருளைப்‌ பொருளெனக்‌ 
கருதாதவராயினார்‌. : வலிமைகொண்டு என்னை வற்புறுத்து 
தலில்‌ வன்மை பெற்றோர்‌, பாம்பா லுண்ணப்படும்‌ சந்திரன்‌ 


இறத்தல்‌ இவ்வுலகத்திலுள்ளோர்‌ செயலைப்போல, எனது. 
துன்பத்தைக்‌ களையாராயினும்‌ ;.. இனிமையாகத்‌ அங்கு, 


162 குறுந்தொகை வசனம்‌ 


ப 


கின்றனர்‌. பயப்படாதே என்று நம்மைத்‌ தெளிவிப்பாரும்‌ 
இவ்விடத்தில்‌ இல்லை. ஆகையால்‌ அங்கே. அத்தலைவர்‌ 
தங்குமிடத்திற்கு காம்‌ நீங்கிச்‌ சென்றால்‌ : ஈமது காணம்‌ 
இரங்கத்தக்க வீதமாக அழியும்‌. ்‌ பர்‌ 


௧௮௪௩௭௫௨௨௧௦ ௨௰௫ ௨௨௨௨௫௮ 


596 


[மகட்‌ போக்யெ தாய்‌ உரைத்தது. ] 
பாலும்‌ உண்ணாளாகிப்‌, பந்தையும்‌ விரும்பாளாகி, 
முன்னர்த்‌ தன்னோடு விளையாடும்‌ மகளிர்‌ கூட்டத்தோடு' 
விளையாடிய தலைவி, இப்பொழுது ; காய்ந்த களையை 
யுடைய ஓமைமரத்தினைக்‌ குத்திய உயர்ந்த : கொம்பை 
யுடைய ஆண்யானை, வேனிலின்‌ : தன்மையையுடைய 
'மலையினிடத்திலுள்ள வெம்மையாகிய அடிவாரத்தில்‌, 
மேகம்‌ முழங்குகின்ற கடிய முழக்கத்தைக்‌ கவனித்துக்‌ 
கேட்கும்‌, மூங்கில்கள்‌ காய்ந்த செல்லுதற்கரிய இடத்‌ 
இலே, அத்தலைவனோடு செல்லுதல்‌ எளிமையையுடைய 
தென்‌ று அறிந்தாளோ ₹ (கவனித்துக்‌ கேட்பது, கீர்‌ வேட்‌ 

'கையால்‌ மழை வருமென்று.) ்‌ ப்‌ 
“ “கயமன்‌. 


$97: 5 

[வரைவிடை வைத்து நீங்கும்‌ தலைவனுக்குத்‌ தோழி 
'சொல்லியது.] ன்‌ 3 
அரும்புகள்‌ முதிர்ந்த. ஞாழ்லின து முட்டையைப்‌ 
போன்ற திரண்ட... மலர்களை, நெய்தலது கரிய மலரிலே 
பெய்வதைப்‌ போலக்‌... குளிர்காற்றுத்‌ தாவுகின்ற வன்‌ 
மையையுடைய கடற்கரைக்குத்‌ தலைவ ! தாய்‌ கோபித்து 
வருத்திய. பொழுதும்‌, வாய்‌ இறந்து அன்னையே என்று 
அழும்‌ குழக்தையைப்போல, என்‌ தோழியாயெ தலைவி நீ 
துன்பக்‌ தருவனவற்றைச்‌ செய்தாலும்‌, இனிதாகத்‌ தலை 
பளி செய்தாலும்‌ நின்னாற்‌ காப்பாற்றப்படும்‌ எல்லைக்குட்‌ 


குறுந்தொகை வசனம்‌ 168 
பட்டவள்‌. : நின்னையல்லாமல்‌ ; . தனக்கு வருந்‌ 
துன்பத்‌ 
. தைப்‌ போக்குவாரைப்‌ பெற்றிலள்‌. 


298 

அம்மூவன்‌. 

[ஆற்றல்‌ வேண்டுமென்‌ ற தோழிக்குத்‌ தலைவி சாற்றி 
2 த்‌. 


தோழி ! குளிர்ச்சி. யுண்டாகும்படி குர 
வுகின்ற 
மழைத்‌ அளியையுடைய துயரம்‌ மிகுந்த 
பொழுதில்‌, கயலை 
யொத்த மையுண்ட . கண்களையும்‌, கனத்த 
குழையையு 


மூடைய மகளிர்‌, தம்‌ கையே கருவியாக கெய்யை.. வார்த்து 
ஏற்றிய - விளக்குத்‌ துயரத்தை யெழுப்புகின்‌ ற மாலைக்‌ 
காலத்தில்‌ ; பெறுதற்கரிய தலைவர்‌ வந்தாராக ; விருந்து 
செய்து உடம்பு. பூரிக்கும்‌ மகிழ்ச்சியோடு; கண்‌. கலங்கிய 
பதால்‌ பக்ஷம்‌. வீழ்ந்த நீர்த்துளியைத்‌ : துடைப்‌ 
போரைக்‌ காணோம்‌. : 

உ படிலைபாடிய பெருங்கடுங்கோ. 


599 
ட்‌ (க்ஷய நீட்டித்த விடத்துத்‌ தல்லி. தோழிக்குச்‌ 
சொல்லியது. 
I தலைவர்‌ நம்மைத்‌ திண்டுக்தோறும்‌ பசலையானது நம்‌ 
மூடலை... விட்டகன்று, பிரியு்தோறும்‌ .பரவுதலால்‌ :: 
ஊராலே உண்ணப்படுகின்‌ ற நீரையுடைய கிணற்றின்‌: 
கண்‌, உண்ணும்‌. வன்ம கடய. பர்‌ சிய: 
டித்‌ 2ல்‌ 
ப்‌ ம்‌ பரணர்‌. 
.- £400 2 
[விகுதி வந்த த%்வன்‌ தேர்ப்‌ பாகளைப்‌ பாராட்‌. 
டிக்‌ கூறியது.] ்‌ 
ப நெடுந்‌ தூ. ரமாகிய வரியைக்‌. கடந்து செல்லேமாயின்‌,, 
ப 'அன்பமில்லாமல்‌ : தலைவியின்‌ : காம. கோயைக்‌ களைய. 


765... குறுந்தொகை வசனம்‌ 


மாட்டோமென்று, ஈன்மையை விரும்பி நினைத்த மனத்தை 
.யுடையையாகிப்‌, பருக்கையையுடைய : மேட்டு நிலத்திடம்‌ 
விள்ளும்படிபோய்க்‌ கரம்பை நிலத்திலே புதிய வழியை 
யுண்டாக்கிய தேர்ப்பாகனே ! நோயினால்‌ வருந்தி உறை. 
யர்‌ தலைவியை இறந்து படாமற்‌ கொடுத்தற்குக்‌ காரண 
மாயின்மையின்‌ ; இன்று ரீ தேரை மாத்திரமல்லாமல்‌ 
_தலைவியையும்‌ தந்தாய்‌. 
க்‌ த பேயனார்‌. 


ப்‌ ப்‌? 401 

[மெய்‌ வேறுபாடு கண்டு இற்‌ செறிக்கப்பட்ட தலைவி 
தன்னுள்ளே சொல்லியது. ] 

அடும்பின து அழகிய மலரைக்‌ கலந்து, நெய்தலா 
லாயெ நெடிய மாலையை யணிந்தவரும்‌, மீரோழுகிய கூற்‌: 
- தலையுடையவரும்‌ ஆகிய விளையாட்டுப்‌ பெண்களுக்குப்‌ 
பயந்து; ஈரத்தையுடைய கண்டு கடலுக்குள்ளோடுர்‌ 
துறையையுடைய தலைவனோடு, ஒரு நாள்‌ சிரித்து விளை 
யாடுதலையும்‌; சரீரத்தைத்‌ தோய்ந்த நட்பு நீக்கி விட்டது. 
. இது ஆச்சரியப்படத்தக்கது. க. தக்‌ 
பக ல்‌ 2 - ப ம்மூவன்‌. 


குறுந்தொகை வசனம்‌ முடிந்த்து. 
'வேலுமயி லுர்துணை 


ப Road. Madras. 


த்க்‌ 


Author: 
haritram 


